கலாத்தியரிலிருந்து பிலேமோன்‌ வரை 


புத்தகம்‌ - 11 


வேத பாடசாலை 

67, பராக்கா ரோடு 
கீழ்ப்பாக்கம்‌ 

சென்னை - 600 010. 


Galatians through Philemon 
Booklet - 14 
Tamil 


© IBL 
2004 


Cover Credit : Cynthia Kingston 
Printed by . 


For additional booklets write to: 
India Bible Literature, 

67, Beracah Road, Kilpauk, 
Chennai - 600 010. 


Ph: 26425166 Fax: 26428298 
E-mail: ibl.maa@iblchennai.org 


அத்தியாயம்‌ ஒன்று 
பவுல்‌ கலாத்தியருக்கு எழுதிய நிருபம்‌ 


நாம்‌ இதுவரைப்‌ படித்த நிருபங்களை விட, பவுல்‌ கலாத்தியருக்கு 
எழுதிய நிருபம்‌ ஒரு வித்தியாசமான நிருபமாகும்‌. கலாத்தியர்‌, பவுல்‌ 
எழுதிய ஊக்கமளிக்கக்கூடிய உணர்ச்சிப்பூர்வமான ஒரு நிருபமாகும்‌. பவுல்‌, 
கலாத்தியருக்கு தம்முடைய நிருபத்தை எழுதும்போது கோபமுள்ளவராகக்‌ 
காணப்படுகிறார்‌ ! (பவுல்‌ இந்த கடிதத்தை எழுதும்போது, நியாயமான 
கோபத்தாலும்‌, வெறுப்பாலும்‌ நிறைந்திருந்தார்‌ என்று நாம்‌ சொன்னால்‌ 
அது மிகவும்‌ சரியாயிருக்கும்‌. பவுல்‌ தன்னுடைய கடிதங்களில்‌, அடிக்கடி 
சபைப்‌ பிரச்சனைகளைப்‌ பற்றியே கூறினாலும்‌, இந்தத்‌ தருணத்தில்‌ அவர்‌ 
உணர்ச்சி வசப்பட்டு கோபப்படுகிறார்‌. பாவம்‌ நிறைந்த கொரிந்தியர்களின்‌ 
பிரச்சனைகளை விட மிகவும்‌ மோசமான ஒரு பிரச்சனையை, தான்‌ 
கலாத்தியருக்கு எழுதும்‌ நிருபத்தில்‌ கூறுகிறார்‌. 
தவறான சுவிசேஷம்‌ 


நீங்கள்‌ கலாத்தியர்‌ நிருபத்தைப்‌ படிக்கும்‌ போது இந்த விசுவாசிகளுக்கு 
என்ன நடந்தது என்பதை உணர்வீர்கள்‌. பவுல்‌ விசுவாசத்தினால்‌, கிருபையின்‌ 
மூலம்‌ இரட்சிப்பு என்ற சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கித்த பின்பு, யாக்கோபு 
போன்ற சபையிலிருந்த யூத தலைவர்கள்‌, பவுலினுடைய இந்த போதகத்தை 
கலாத்தியருக்கு எடுத்துச்‌ சென்றனர்‌. அவர்கள்‌ புதிதாக 
மனந்திரும்பியவர்களிடம்‌, “பவுல்‌ உங்களிடம்‌ கூறியது உண்மைதான்‌, 
ஆனால்‌ விருத்தசேதனம்‌ பண்ணப்படாமலும்‌, மோசேயின்‌ 
நியாயப்பிரமாணத்தைக்‌ கைக்கொள்ளாமலும்‌ நீங்கள்‌ இரட்சிக்கப்பட 
முடியாது” என்று போதித்தனர்‌. இயேசு கிறிஸ்துவின்‌ இந்த புறஜாதி 
சீஷர்களை, அவர்கள்‌ யூதர்களாக்க முயற்சித்தனர்‌. 


முழுமையான சுவிசேஷம்‌ 


இப்படியாக நடந்திருக்கிறது என்றும்‌, கலாத்திய விசுவாசிகளில்‌ 
பலர்‌ விருத்தசேதனம்‌ பண்ணப்படுகிறார்கள்‌ என்றும்‌ பவுல்‌ 


கேள்விப்பட்டபோது, அவர்‌ இந்த உணர்ச்சிப்‌ பூர்வமான நிருபத்தை எழுதினார்‌. 
சுருக்கமான, இதமான வாழ்த்துதலுக்குப்‌ பின்‌, அவர்‌: “உங்களைக்‌ 
கிறிஸ்துவின்‌ கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள்‌ இவ்வளவு சீக்கிரமாய்‌ 
விட்டு, வேறொரு சுவிசேஷத்திற்குத்‌ திரும்புகிறதைப்‌ பற்றி நான்‌ 
ஆச்சரியப்படுகிறேன்‌; வேறொரு சுவிசேஷம்‌ இல்லையே; சிலர்‌ உங்களைக்‌ 
கலகப்படுத்தி, கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தைப்‌ புரட்ட மனதாயிருக்கிறார்‌ 
களேயல்லாமல்‌ வேறல்ல. நாங்கள்‌ உங்களுக்குப்‌ பிரசங்கித்த சுவிசேஷத்தை 
யல்லாமல்‌, நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது, 
வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்குப்‌ பிரசங்கித்தால்‌, அவன்‌ சபிக்கப்பட்ட 
வனாயிருக்க்கடவன்‌. முன்‌ சொன்னதுபோல மறுபடியும்‌ சொல்லுகிறேன்‌; 
நீங்கள்‌ ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தையல்லாமல்‌ வேறொரு சுவிசேஷத்தை 
ஒருவன்‌ உங்களுக்குப்‌ பிரசங்கித்தால்‌ அவன்‌ சபிக்கப்பட்டவனாயிருக்கக்‌ 
கடவன்‌” (கலாத்தியர்‌ 1:6-9). 


கிரேக்கத்தில்‌, அந்த கடைசி வார்த்தை, “நாசமாகப்போ” (8௨௦௦) 
என்றிருக்கிறது. இது மிகவும்‌ கடினமான ஒரு வார்த்தை. பவுல்‌, தன்னுடைய 
கடிதங்களிளெல்லாம்‌ கூறியுள்ள கூற்றுகளில்‌ இது மிகவும்‌ கடினமான ஒரு 
கூற்றாகும்‌. பவுல்‌, “ஒரே ஒரு சுவிசேஷம்‌ தான்‌ உண்டு - அது நான்‌ 
உங்களுக்குப்‌ பிரசங்கித்த சுவிசேஷம்‌ என்னுடைய ஊழியத்தைப்‌ பின்‌ 
பற்றின மக்களில்‌ சிலர்‌, வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கின்றனர்‌. 
அது நான்‌ உங்களுக்கும்‌ பிரசங்கித்த சுவிசேஷத்திலிருந்து மாறுபட்ட 
சுவிசேஷமாகும்‌” என்று கூறுகிறார்‌. 

பவுல்‌ இங்கே பேசுவது “விசுவாசத்திலிருந்து தவறியதை (apostasy) 
குறித்தாகும்‌. நாம்‌ அந்த வார்த்தையை நியாயப்பிரமாணப்‌ புத்தகங்களிலும்‌, 
நியாயாதிபதிகளின்‌ புத்தகத்திலும்‌ (உபாகமம்‌ 13) பார்த்தோம்‌. அப்பாஸ்டஸி 
என்றால்‌, “நீங்கள்‌ ஒருகாலத்தில்‌ விசுவாசித்த ஒன்றிலிருந்து விலகிப்‌ 
நிற்பது அல்லது விழுந்து போவது ஆகும்‌.” கொரிந்து சபையில்‌, வேறு 
எந்த பிரச்சனையைக்‌ காட்டிலும்‌ மிகவும்‌ கொடூரமான பிரச்சனையாக, ஒரு 
ஆவிக்குரிய புற்றுநோயாகப்‌ பவுல்‌ இதைக்‌ காண்கிறார்‌. எனவே, பவுல்‌ 
கலாத்தியருக்கு தன்னுடைய நிருபத்தை எழுதும்போது, தான்‌ அவர்களுக்குப்‌ 
போதித்த முழுமையான சுவிசேஷத்தோடு இந்தத்‌ தவறான சுவிசேஷமும்‌ 
பிரசங்கிக்கப்‌ படுவதை கடிந்துகொள்கிறார்‌. எனவே இந்த நிருபம்‌, பவுல்‌ 
பிரசங்கித்த கிருபையின்‌ சுவிசேஷத்தின்‌ தனிப்பட்ட ஒரு கூற்றாயிருக்கிறது. 
சகல ஜாதிகளுக்கும்‌ அறிவிக்கும்படி கிறிஸ்து இயேசு தம்‌ சபைக்குக்‌ 
கூறியதை பவுல்‌, கொரிந்தியர்‌, ரோமர்‌ மற்றும்‌ கலாத்தியருக்கு எழுதிய 
நிருபங்களில்‌ பிரசங்கித்திருக்கிறார்‌. 
ஒரு முழுமையான அப்போஸ்தலர்‌ 


இந்த நிருபத்தின்‌ முதல்‌ இரண்டு அத்தியாயங்களில்‌, பவுல்‌ 


தம்முடைய வாழ்க்கையைப்‌ பற்றியும்‌, ஊழியத்தைப்‌ பற்றியும்‌, சில 
அசாதாரண உரிமைகளைக்‌ கொண்டாடுகிறார்‌. அவர்‌, தமஸ்கு சாலையில்‌ 
தான்‌ மனமாற்றம்‌ அடைந்த பிறகு, அரபி தேசத்தில்‌ மூன்று ஆண்டுகள்‌, 
உயிர்த்த கிறிஸ்துவினால்‌ போதிக்கப்பட்டு வந்ததாக உரிமைபாராட்டுகிறார்‌. 
மேலும்‌, பதினான்கு வருடங்களுக்குப்‌ பின்‌, எருசலேமுக்குப்‌ பயணம்‌ செய்து 
அங்கு, யாக்கோபு, பேதுரு மற்றும்‌ சபையின்‌ மற்ற தலைவர்களால்‌, ஒரு 
முறையான அப்போஸ்தலனாக நிச்சயிக்கப்பட்டதாகவும்‌ கூறுகிறார்‌. 
அப்போஸ்தலர்கள்‌, பவுல்‌ புறஜாதிகளிடையே சுவிசேஷத்தை எடுத்துச்‌ 
செல்ல வேண்டும்‌ என்றும்‌, மற்றவர்கள்‌, யூதர்களை சந்திக்க வேண்டு 
மென்றும்‌ தீர்மானித்தனர்‌ (கலாத்தியர்‌ 2:7). 


பவுல்‌, தன்‌ சொந்தக்‌ கையால்‌ எழுதிய ஒரே நிருபம்‌, 
கலாத்தியருக்கு எழுதிய இந்த நிருபம்தான்‌. மற்ற நிருபங்களையெல்லாம்‌ 
எழுதிய போது, அவர்‌ ஒரு சுருக்கெழுத்தாளரை வைத்திருந்தார்‌, ஏனெனில்‌ 
அவரால்‌ சரியாக பார்க்க முடியாமலிருந்திருக்கலாம்‌. அவருடைய 
“மாம்சத்தின்‌ முள்‌”ளில்‌ ஒரு பகுதி மோசமான பார்வையாக இருந்திருக்கும்‌ 
(11 கொரிந்தியர்‌ 12:7). பவுல்‌ இந்த நிருபத்தை எழுதும்போது அதிக 
வருத்தமுடையவராயிருந்ததால்‌, அவரால்‌ தம்‌ சுருக்கெழுத்தாளர்‌ வரும்‌ 
வரை கூடக்காத்திருக்க முடியவில்லை. கலாத்தியர்‌ மனமாற்ற 
மடைவதற்காக, தான்‌ போதித்த கிருபையின்‌ செய்தி புரட்டப்பட்டுக்‌ 
கொண்டிருந்ததால்‌, பவுல்‌ இந்த நிருபத்தை எழுதும்‌ போது மிகவும்‌ 
உணர்ச்சியோடு காணப்பட்டார்‌. 

பயிற்சி : சுவிசேஷம்‌ மாற்றப்பட்டு வந்ததால்‌ பவுல்‌ கோபமடைந்தார்‌ 
என்று நாம்‌ பார்க்கிறோம்‌. கலாத்தியருக்குப்‌ பவுல்‌ எழுதிய இந்த 
நிருபத்தைப்‌ படியுங்கள்‌. முதலில்‌ புரட்டப்பட்ட சுவிசேஷத்தையும்‌, பின்பு 
பவுல்‌ பிரசங்கித்த முழுமையான சுவிசேஷத்தையும்‌ உங்களால்‌ வரையறுக்க 
முடிகிறதா என்று பாருங்கள்‌. இது, நீங்கள்‌ பவுலின்‌ செய்தியைப்‌ 
புரிந்து கொள்ளவும்‌, கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தைப்‌ புரிந்து கொள்ளவும்‌ 
உங்களுக்கு உதவும்‌. இந்த நிருபத்தின்‌ முதல்‌ அத்தியாயத்தை, 
பிலிப்பியரின்‌ முதல்‌ அத்தியாயத்தோடு ஒப்பிட்டுப்‌ பாருங்கள்‌. பவுல்‌ 
சிறையிலிருந்ததால்‌, அவரால்‌ பிரசங்கிக்க முடியவில்லை. எனவே 
விசுவாசிகளான சகோதரர்கள்‌ சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கித்து வந்தனர்‌. 
உண்மையான சுவிசேஷம்‌ பிரசங்கிக்கப்பட்டு வந்ததால்‌, அதில்‌ பவுல்‌ மிகவும்‌ 
மகிழ்ச்சியடைந்தார்‌. இதை கலாத்தியருக்கு மாறுபாடான ஒரு சவிசேஷம்‌ 
பிரசங்கிக்கப்பட்டபோது பவுல்‌ எப்படி உணர்ந்தார்‌ என்பதோடு ஒப்பிட்டுப்‌ 
பாருங்கள்‌. 


அத்தியாயம்‌ இரண்டு 
மாறுபட்ட இயேசுவின்‌ சுவிசேஷம்‌ 


பவுல்‌ கலாத்தியருக்கு எழுதிய சுருக்கமான நிருபத்தின்‌ 
கருப்பொருள்‌ இயேசுவின்‌ சுவிசேஷம்‌ தான்‌ என்று நாம்‌ முதல்‌ 
அத்தியாயத்தில்‌ படித்தோம்‌. அத்தியாயம்‌ இரண்டில்‌ “மாறுபட்ட சுவிசேஷம்‌” 
என்று நான்‌ அழைக்கும்‌ செயல்பாட்டை நாம்‌ பார்க்கிறோம்‌. 

இங்கே, இயேசுவின்‌ சீஷர்களாகாவதற்கு முன்னர்‌ யூதராயிருந்த 
பல மக்கள்‌, தாங்கள்‌ மனமாற்றமடைந்ததற்கு பின்னரும்‌ அந்த யூதத்‌ 
தன்மையை தக்க வைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌ என்று விரும்பினர்‌ எனக்‌ 
காண்கிறோம்‌. 


முதல்‌ சபைக்‌ கூட்டம்‌ எருசலேமில்‌ நடத்தப்பட்டபோது இந்தக்‌ 
காரியம்‌ உறுதிசெய்யப்பட்டது. இயேசுவின்‌ இந்த யூத சீஷர்கள்‌, தங்களுடைய 
யூத மேசியாவின்‌ சீஷர்களாக, தங்கள்‌ யூத பரம்பரை வழக்கங்கள்‌ தான்‌ 
தங்கள்‌ இரட்சிப்பிற்குக்‌ காரணம்‌ என்று நம்பாதவரை தவறு ஏதும்‌ இல்லை 
என்று தீர்மானிக்கப்பட்டது. ஆனால்‌, இயேசுவின்‌ புறஜாதி சீஷர்கள்‌ இந்த 
யூத பழக்க வழக்கங்களை பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை என்றும்‌ 
தீர்மானிக்கப்பட்டது. அந்தப்‌ பாரத்தை புறஜாதி விசுவாசிகள்‌ மீது 
போடக்கூடாது என்று யூத சீஷர்களுக்கும்‌ தெளிவாக அறிவுறுத்தப்பட்டது. 


ஆனால்‌, எருசலேமில்‌ நடந்த இந்த கூட்டத்திற்குப்‌ பின்பும்‌, 
இந்தக்‌ காரியம்‌ விவாதம்‌ நிறைந்ததாகவே இருந்தது. உதாரணமாக, 
அந்தியோகியாவிலிருந்த சபையில்‌ பல யூத மற்றும்‌ புறஜாதி விசுவாசி 
களிருந்தனர்‌. அவர்கள்‌ ஒரே சமூகமாக வாழ்ந்தனர்‌. இந்தக்‌ காரியங்கள்‌ 
பலவற்றிலும்‌ உணவும்‌, இடம்பெற்றது வந்ததால்‌, உணவு நேரத்தில்‌ அவர்கள்‌ 
இரண்டு மேசைகளில்‌ வைத்தனர்‌. ஒரு மேசையில்‌ யூத உணவு பழக்க 
வழக்கங்கள்‌ பின்பற்றப்பட்டது. மற்றொன்றில்‌ அவர்கள்‌ பாரம்பரியங்கள்‌ 
பின்பற்றப்படவில்லை. 


அப்போஸ்தலனாகிய பவுல்‌ அந்தியோகியாவிற்கு வந்த போது, 
அவர்‌ எந்த மேசையை தேர்ந்தெடுக்கப்‌ போகிறாரோ என்று அனைவரும்‌ 
வியந்தனர்‌. அவர்‌ புறஜாதி மேசையைத்‌ தேர்ந்தெடுத்து, அங்கே அமர்ந்து, 
யூதர்‌ அல்லாத உணவை உண்டார்‌. பேதுரு மிகவும்‌ கவரப்பட்டவராய்‌, 
தானும்‌ புறஜாதிகளின்‌ மேசையில்‌ பவுலோடு சென்று அமர்ந்தார்‌. தொடர்ந்து 
வந்த சில நாட்களிலும்‌ பேதுரு இதைச்‌ செய்து வந்தார்‌. 


இருப்பினும்‌, ஒரு நாள்‌, யூத சட்டத்தை மிகவும்‌ கண்டிப்போடு 
பின்பற்றி வந்த சில சகோதரர்கள்‌ எருசலேமிலிருந்து அங்கு வந்து சேர்ந்தனர்‌. 
பவுல்‌ கதவிற்கு தன்‌ முதுகைக்‌ காட்டிக்‌ கொண்டு அமர்ந்திருக்க, பேதுரு 
கதவைப்‌ பார்த்தவராக அமர்ந்திருந்தார்‌. பேதுரு, சட்ட ரீதியான யூத சீஷர்கள்‌ 
எருசலேமிலிருந்து அந்தக்‌ கதவண்டை வந்திருப்பதைக்‌ கண்டவுடன்‌, 
அந்தப்‌ புறஜாதி மேசையிலிருந்து எழுந்து, யூத மேசையை நோக்கி நகர்ந்தார்‌. 
புறஜாதி மேசையில்‌, பவுலோடும்‌, பேதுருவோடும்‌ உணவருந்திக்‌ கொண்டு 
வந்திருந்த பர்னபாவும்‌, பேதுருவின்‌ மாதிரியைப்‌ பின்பற்றத்‌ தொடங்கினான்‌ 
அந்த நேரத்தில்‌, பவுல்‌ திரும்பி, கதவண்டை யார்‌ வந்திருக்கிறார்கள்‌ 
என்று பார்த்தார்‌. 

பவுல்‌ மிகவும்‌ கோபமடைந்தார்‌. பவுல்‌ கலாத்தியர்‌ 2:11ல்‌, 
“மேலும்‌, பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது, அவன்‌ மேல்‌ 
குற்றஞ்சுமந்ததினால்‌, நான்‌ முகமுகமாய்‌ அவனோடே எதிர்த்தேன்‌” 
என்கிறார்‌. மூல பானஷயாகிய கிரேக்கத்தில்‌, அவர்களுடைய தாடைகள்‌ 
சில அங்குல தூரத்தில்‌ தான்‌ இருந்தன என்று கூறப்பட்டுள்ளது. இந்த 
சூழ்நிலையில்‌ தான்‌ “மாறுபட்ட சுவிசேஷம்‌” என்று நான்‌ அழைக்கும்‌ 
ஒன்றை பவுல்‌ கொடுக்கிறார்‌. 


பேதுருவோடு விவாதம்‌ முடியும்‌ தருவாயில்‌, பவுல்‌: 
“கிறிஸ்துவுடனேகூடச்‌ சிலுவையிலறைப்பட்டேன்‌; ஆயினும்‌, பிழைத்‌ 
திருக்கிறேன்‌; இனி நான்‌ அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்‌ பிழைத்திருக்கிறார்‌; 
நான்‌ இப்பொழுது மாம்சத்தில்‌ பிழைத்திருக்கிறதோ, என்னில்‌ அன்பு கூர்ந்து 
எனக்காகத்‌ தம்மைத்‌ தாமே ஒப்புக்‌ கொடுத்த தேவனுடைய 
குமாரனைப்பற்றும்‌ விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன்‌” (2: 20) என்ற 
இந்த மகா பெரிய கூற்றைத்‌ தருகிறார்‌. 

பவுல்‌, “நீ பிழைத்திருக்கும்படியாக கிறிஸ்து மரித்தார்‌ என்று 
சுவிசேஷம்‌ கூறுகிறது” என்று கூறுகிறார்‌. ஆனால்‌ இங்கு சுவிசேஷம்‌ 
“மாறுபட்டதாய்‌ இருக்கிறது. கிறிஸ்து பிழைத்திருக்கும்படியாக இப்போது 
நீ மரிக்க வேண்டும்‌” என்று கூறுகிறது. கலாத்தியர்‌ 2: 20ல்‌ உண்மையிலேயே 
மரிப்பது குறித்து பவுல்‌ பேசவில்லை என்று நமக்குத்‌ தெரியும்‌. ஏனெனில்‌ 
இந்த ஒரே வசனத்தில்‌ “நான்‌ பிழைத்திருக்கிறேன்‌”” என்று மூன்று முறை 
அவர்‌ கூறுகிறார்‌. பவுல்‌ உண்மையிலேயே பிழைத்திருப்பது பற்றியே 


பேசுகிறார்‌. அவர்‌ உண்மையிலேயே ஏன்‌ பிழைத்திருக்கிறார்‌ என்பதற்கு 
மூன்று காரணங்களை இந்த ஒரே வசனத்தில்‌ கூறுகிறார்‌. 


முதலாவதாக, பவுல்‌, விசுவாசத்தினாலே பிழைத்திருப்பதால்‌ நான்‌ 
உண்மையில்‌ பிழைத்திருக்கிறேன்‌ என்று கூறுகிறார்‌. இந்த தற்போதைய 
உலகில்‌ நான்‌ அபரிமிதமாக வாழ்கிறேன்‌, மேலும்‌ அதிகமான நியாயப்‌ 
பிரமாணங்களையும்‌ சட்டத்திட்டங்களையும்‌ பின்பற்றி அதன்‌ மூலம்‌ 
பரலோகத்திற்குப்‌ போக வேண்டும்‌ என்று முயற்சிக்காமல்‌, கிறிஸ்துவில்‌ 
விசுவாசத்தினால்‌ வாழ்வதால்‌ நான்‌ நித்திய காலமாகப்‌ பிழைத்திருப்பேன்‌ 
என்கிறார்‌. 

இரண்டாவதாக, “கிறிஸ்து என்னில்‌ பிழைத்திருப்பதால்‌ நான்‌ 
பிழைத்திருக்கிறேன்‌'” என்கிறார்‌. இயேசு கிறிஸ்துவில்‌ மறுபடியும்‌ பிறந்த 
சீஷர்களைப்‌ பார்த்து பவுல்‌, “உங்கள்‌ சரீரமானது நீங்கள்‌ தேவனாலே 
பெற்றும்‌ உங்களில்‌ தங்கியும்‌ இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய 
ஆலயமாயிருக்கிறதென்றும்‌, நீங்கள்‌ உங்களுடையவர்களல்லவென்றும்‌ 
அறியீர்களா?” (1 கொரிந்தியர்‌ 6:19) என்று கேட்கிறார்‌. இது ஒரு சக்தி 
வாய்ந்த போதனையாகும்‌: “கிறிஸ்துவானவர்‌ மகிமையின்‌ நம்பிக்கையாக 
உங்களுக்குள்‌ இருப்பதே அந்த இரகசியம்‌.” (கொலோசெயர்‌ 1:27). 


கடைசியாக, பவுல்‌ பேதுருவிடம்‌ சொல்லிக்‌ கொண்டிருந்ததின்‌ 
சாராம்சம்‌ என்னவென்றால்‌: “நான்‌ கிறிஸ்துவுடனேகூடச்‌ சிலுவையிலறையப்‌ 
பட்டதால்‌ பிழைத்திருக்கிறேன்‌.” அவர்‌ பேதுருவிடமும்‌, அந்தியோகியாவின்‌ 
விசுவாசிகளிடமும்‌, கலாத்தியர்களிடமும்‌, உங்களிடமும்‌, என்னிடமும்‌ 
சொல்வது என்னவென்றால்‌, நாம்‌ பிழைத்திருக்கும்படியாக கிறிஸ்து 
மரித்ததால்‌, கிறிஸ்து தம்முடைய வாழ்வை நம்‌ மூலமாக வாழும்படி இப்போது 
நாம்‌ “மரிக்க வேண்டும்‌”. இது, ரோமர்‌ நிருபத்தில்‌ பவுலுடைய போதனைக்கு 
ஒத்தது. அங்கு அவர்‌, “உங்கள்‌ சரீரங்களை......ஜீவபலியாக ஒப்புக்‌ 
கொடுக்கவேண்டுமென்று” (ரோமர்‌ 12:1) கூறுகிறார்‌. 


நீங்கள்‌ விசுவாசத்தினால்‌ வாழ்வதால்‌ உண்மையிலேயே 
பிழைத்திருக்கிறீர்களா? கிறிஸ்து உங்களில்‌ பிழைத்திருப்பதால்‌ நீங்கள்‌ 
உண்மையில்‌ பிழைத்திருக்கிறீர்களா? நீங்கள்‌ கிறிஸ்துவோடு 
சிலுவையிலறையப்பட்டதால்‌ பிழைத்திருக்கிறீர்களா? நீங்கள்‌ 
பிழைத்திருக்கும்படி கிறிஸ்து மரித்தார்‌ என்று நீங்கள்‌ விசுவாசிப்பதால்‌ 
உண்மையிலேயே பிழைத்திருக்கிறீர்களா? கிறிஸ்து உங்களில்‌ 
பிழைத்திருக்கும்படி, நீங்கள்‌ உங்களில்‌ மரிக்கிறீர்களா? சுவிசேஷத்தின்‌ 
மாற்றத்தை நீங்கள்‌ அனுபவிக்கிறீர்களா? 


உருவகத்தில்‌ சுவிசேஷம்‌ 
கலாத்தியர்‌ மூன்று மற்றும்‌ நான்காம்‌ அதிகாரங்களில்‌ நான்‌ 


“உருவகத்தில்‌ சுவிசேஷம்‌” என்று அழைக்க விரும்பும்‌ காரியத்தைக்‌ 
குறித்து பவுல்‌ விளக்குகிறார்‌. மூன்றாம்‌ அதிகாரத்தில்‌ அவர்‌ எட்டு 
கேள்விகளைக்‌ கேட்கிறார்‌. நீங்கள்‌ நன்றாகக்‌ கவனித்து, பின்பு பவுலுடைய 
கேள்விக்குப்‌ பதிலளிப்பீர்களானால்‌, பவுல்‌, கிரியைகளினாலன்றி, 
விசுவாசத்தினால்‌ நீதிமான்களாக்கப்படுதல்‌ குறித்து ஒரு மிகுந்த பலமான 
தர்க்கத்தை அளிப்பதைப்‌ பார்க்க முடியும்‌. 

நாம்‌ மோசேயின்‌ நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவதால்‌ 
இரட்சிக்கப்படவில்லை என்று பவுல்‌ கற்பிக்கிறார்‌. 


இந்த மூன்றாவது அதிகாரத்தில்‌, பவுல்‌ இரண்டு உவமைகளைத்‌ 
தருகிறார்‌. முதல்‌ உவமானம்‌ ஆபிரகாமைக்‌ குறித்தது. அவர்‌ தன்னுடைய 
அனுபவத்தின்‌ மூலம்‌, விசுவாசமானது அறிவு சார்ந்த விஷயமோ அல்லது 
கிரியைகள்‌ சார்ந்த விஷயமோ அல்ல, மாறாக நாம்‌ தேவனிடத்திலிருந்து 
பெற்றுக்‌ கொள்ளும்‌ வரமே என்ற நமக்குக்‌ காண்பித்தார்‌. ஆபிரகாம்‌ இந்த 
விசுவாசத்தின்‌ வரத்தைப்‌ பெற்றுக்‌ கொண்டார்‌. அவர்‌ விசுவாசத்தை, 
தேவன்‌ அவருக்கு கொடுக்கக்‌ கடமைப்பட்டிருந்த சம்பளமாக சம்பாதித்துக்‌ 
கொள்ளவில்லை. எனவே தான்‌ அவர்‌ எழுபத்தைந்து வயதானவராயிருந்த 
போதும்‌ தேவனை விசுவாசித்தார்‌. தேவன்‌, அவரிடம்‌, அவருடைய 
சந்ததியை இந்த உலகத்தின்‌ கடற்கரை மணலைப்‌ போலவும்‌, வானத்து 
நட்சத்திரங்கள்‌ போலவும்‌ பெருகப்‌ பண்ணப்‌ போவதாகக்‌ கூறினார்‌. 
ஆபிரகாம்‌ தேவனை விசுவாசித்ததால்‌, அவரை தேவன்‌ நீதிமான்‌ என்று 
அறிவித்தார்‌. இந்த உதாரணத்தில்‌, நாம்‌ கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தை 
விசுவாசிப்பதால்‌, நமக்கு இரட்சிக்கும்‌ விசவாசமிருந்தால்‌, நாம்‌ 
ஆபிரகாமுடைய பிள்ளைகள்‌ என்று பவுல்‌ கூறுகிறார்‌. 


பவுலுடைய இரண்டாவது உதாரணம்‌, நியாயப்பிரமாணத்தின்‌ 
நோக்கத்தைப்‌ பற்றிக்‌ கூறுகிறது. பவுல்‌: “நியாயப்பிரமாணம்‌ நம்மைக்‌ 
கிறிஸ்துவினிடத்தில்‌ வழிநடத்துகிற உபாத்தியாய்‌ இருந்தது” (கலாத்தியர்‌ 
3:24) என்று எழுதுகிறார்‌. வேறு வார்த்தைகளில்‌ கூறவேண்டுமானால்‌, 
உங்களை உடைத்து, உங்களுக்கு ஒரு இரட்சகர்‌ தேவை என்று காண்பிப்பது 
தான்‌ நியாய்பிரமாணத்தின்‌ பணியாகும்‌. பவுல்‌: “நீதியானது நியாயப்‌ 
பிரமாணத்தினாலே வருமானால்‌, கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே” 
என்று எழுதுகிறார்‌. அந்த நியாயப்பிரமாணச்‌ சட்டங்கள்‌ அனைத்தையுமே 
உங்களால்‌ பின்பற்ற முடியாததால்‌, உங்களை நீங்களே இரட்சித்துக்‌ கொள்ள 
முடிந்திருக்காது என்பதே உண்மையாகும்‌. கிறிஸ்துவின்‌ மூலம்‌ நீங்கள்‌ 
இரட்சிக்கப்படுவதற்கு, உங்களை தயார்ப்படுத்தின, ஒழுங்குபடுத்தக்கூடிய 
ஒரு காரியமாகத்தான்‌ நியாயப்பிரமாணம்‌ இருந்தது. 

நான்காம்‌ அதிகாரத்தில்‌ பவுல்‌ வேறொரு உவமையைக்‌ 
கொடுக்கிறார்‌. வேதாகமத்தின்‌ அடிப்படையில்‌ ஒரு முக்கியமான 


கொள்கையை நாம்‌ இங்கு தான்‌ காண்கிறோம்‌. வரலாறு மற்றும்‌ உவமை 
ஆகிய இரண்டையுமே கொண்டிருக்கும்‌ பல நிகழ்ச்சிகள்‌ வேதத்தில்‌ உண்டு. 
உவமானம்‌ என்பது ஒரு கதையாகும்‌, அதில்‌ சுட்டிக்காட்டப்படும்‌ மக்கள்‌, 
இடங்கள்‌ மற்றும்‌ பொருட்களுக்கு வேறொரு அர்த்தமும்‌ இருக்கும்‌. அது 
நல்ல நடத்தையைக்‌ குறித்தும்‌, ஆவிக்குரியவற்றைக்‌ குறித்தும்‌ நமக்கு 
அறிவுறுத்தக்‌ கூடியதாகும்‌. ஒரு நிகழ்ச்சியோ அல்லது ஒரு கதாபாத்திரமோ 
உவமானம்‌ என்று நான்‌ கூறும்போது, அந்த நிகழ்ச்சியோ, கதாபாத்திரமோ, 
வரலாற்று அடிப்படைக்‌ கொண்டதல்ல என்று நான்‌ ஒருபோதும்‌ 
குறிப்பிடவில்லை. 


உதாரணமாக, “ஆபிரகாமுக்கு இரண்டு குமாரர்கள்‌ இருந்தனர்‌” 
என்று பவுல்‌ எழுதுகிறார்‌. இது வரலாறு. ஆனால்‌ இந்த இரண்டு 
குமாரர்களும்‌ ஒரு உவமானத்தையும்‌ சித்தரிக்கிறார்கள்‌. முதல்‌ குமாரனாகிய 
இஸ்மவேல்‌ (தன்‌ மனைவியின்‌ எகிப்திய வேலைக்காரியான ஆகார்‌ மூலம்‌ 
தகப்பனான ஆபிரகாம்‌), மாம்சத்தின்‌ கிரியைகளைக்‌ குறிக்கிறான்‌, அதன்‌ 
அர்த்தம்‌ “தேவனால்‌ உதவி செய்யப்படாத மனித சுபாவம்‌” என்பது. தேவன்‌, 
ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனைக்‌ கொடுக்கப்‌ போவதாக அவரிடம்‌ கூறிக்‌ 
கொண்டிருந்தார்‌. ஆபிரகாமும்‌ அந்தக்‌ காரியம்‌ நடப்பதற்கு உதவி செய்ய 
முயன்று கொண்டிருந்தார்‌. இப்போது, ஆகார்‌ மூலமாக ஒரு குழந்தையைப்‌ 
பெற்றுக்‌ கொள்வது அக்காலத்தில்‌ அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வழக்கமாக 
இருந்திருக்கலாம்‌. ஆனால்‌ பிரச்சனை என்னவென்றால்‌, இஸ்மவேலை இந்த 
உலகத்திற்குக்‌ கொண்டு வருவது ஆபிரகாமின்‌ திட்டமே தவிர, தேவனுடைய 
திட்டமல்ல. ஆகார்‌ மற்றும்‌ இஸ்மவேலின்‌ கதை, மாம்சத்தைக்‌ குறித்த ஒரு 
உவமானமாகும்‌. நீங்கள்‌ உங்கள்‌ சொந்த காரியத்தைச்‌ செய்து கொண்டு, 
உங்களுடைய திட்டத்திற்கு தேவனுடைய ஆசிர்வாதத்தைக்‌ கேட்கும்போது, 
அது பவுல்‌ கூறியபடி மாம்சத்தின்‌ கிரியையாகும்‌. 





இதற்கு எதிரிடையாக, சாராளின்‌ மூலம்‌ பிறந்த ஈசாக்கிற்கு 
தகப்பனாகியிருக்கும்‌ ஆபிரகாமின்‌ கதை, ஆவியைப்‌ பற்றிய ஒரு உவமானம்‌. 
ஏனெனில்‌ இதை நடப்பிப்பதற்கு தேவனால்‌ மட்டுமே கூடும்‌. ஆபிரகாமும்‌ 
சாராளும்‌ வயது சென்று முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள்‌, ஸ்திரீகளுக்குள்ள 
வழிபாடு சாராளுக்கு நின்றுபோயிற்று (ஆதியாகமம்‌ 18:11) என்று நமக்குக்‌ 
கூறப்படுகிறது. ஈசாக்கின்‌ பிறப்பு ஒரு அற்புதமாக இருந்தது. 

நாம்‌ கிரியைகளினாலே இரட்சிக்கப்படவில்லை என்று பவுல்‌ 
கலாத்தியர்களுக்கும்‌, உங்களுக்கும்‌, எனக்கும்‌ கூறுகிறார்‌. தேவன்‌, 
இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாக நம்முடைய இரட்சிப்பை நிறைவேற்றவிருந்தார்‌. 
நாம்‌ தேவனுடைய இரட்சிப்பைப்‌ பெற்றுக்‌ கொள்ளும்படியாக, பரிசுத்த 
ஆவியானவர்‌, விசுவாசம்‌ மற்றும்‌ மனந்திரும்புதல்‌ என்ற வரத்தை நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. அந்த இரட்சிப்பு, தேவனுடைய வரமாயிருக்கிறது. 


10 


நாம்‌ மோசேயின்‌ நியாயப்பிரமாணங்களுக்குக்‌ கீழ்ப்படிவதால்‌ இரட்சிக்கப்‌ 
படுவதில்லை. நாம்‌ இரட்சிக்கப்பட்டிருப்பதால்‌ மோசேயின்‌ நியாயப்‌ 
பிரமாணங்களுக்குக்‌ கீழ்ப்படிகிறோம்‌. பவுல்‌ கலாத்தியருக்கு எழுதியுள்ள 
நிருபத்தின்‌ முழுமையான சுவிசேஷத்தின்‌ சாராம்சம்‌ இது தான்‌. 

உங்களுக்கு நீங்களே உண்மையுள்ளவர்களாயிருங்கள்‌. நீங்கள்‌ 
எப்போதாவது இரட்சிக்கப்படுவதற்கு அல்லது இரட்சிப்பைக்‌ காத்துக்‌ 
கொள்வதற்கு நல்லவர்களாக இருந்தால்‌ போதும்‌ அல்லது ஒரு சில 
விதிமுறைகளைப்‌ பின்பற்றவேண்டும்‌ என்று சிந்தித்ததுண்டா? பவுலைப்‌ 
பொறுத்தவரை அந்த இரட்சிப்பு மாம்சத்திற்குரியது, அது இரட்சிப்பே அல்ல. 
நாம்‌ ஆவியினால்‌ அற்புதவிதமாக மறுபடியும்‌ பிறக்கவேண்டும்‌ என்பதே 
பவுல்‌ பிரசங்கித்த முழுமையான சுவிசேஷம்‌. அந்த இரட்சிப்பு, தேவனுடைய 
ஆவியின்‌ கிருபையின்‌ வரமாகும்‌. 


அறுவடை செய்யப்பட்ட சுவிசேஷம்‌ 


பவுல்‌, “மாம்சத்தின்‌ கிரியைகள்‌” மற்றும்‌ “ஆவியின்‌ கனி”” என்று 
தான்‌ கூறும்‌ காரியங்களை வேறுபடுத்திக்‌ காண்பித்து, கலாத்தியருக்கு 
தான்‌ எழுதிய நிருபத்தை நிறைவு செய்கிறார்‌. ஒரு உண்மையான 
விசுவாசியினுடைய வாழ்வில்‌, கிரியை செய்து கொண்டிருக்கும்‌ - போர்‌ 
புரிந்து கொண்டிருக்கும்‌ இரண்டு சக்திகள்‌ மாம்சமும்‌ ஆவியும்‌ ஆகும்‌. 

“அறுவடை செய்யப்பட்ட சுவிசேஷம்‌” என்று நாம்‌ அழைக்கக்கூடிய 
காரியத்தை இங்கு பவுல்‌ விளக்குகிறார்‌. பவுலின்‌ உருவகம்‌ விதைத்தல்‌ 
மற்றும்‌ அறுவடை செய்தல்‌ பற்றியதாகும்‌. நம்முடைய வாழ்க்கை ஒரு 
தோட்டத்தைப்‌ போல்‌ காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை என்னும்‌ 
தோட்டத்தில்‌ இரண்டு சக்திகள்‌ மறைந்து காணப்படுகின்றன என்று பவுல்‌ 
கூறுகிறார்‌. நாம்‌ மாம்சத்தின்‌ கிரியைகளை ஊன்றி வளர்க்கலாம்‌ அல்லது 
ஆவியின்‌ கனியை ஊன்றி வளர்க்கலாம்‌. நம்முடைய வாழ்க்கை என்னும்‌ 
“தோட்டத்தில்‌,” ஆவியின்‌ “விதைகள்‌” நடப்பட்டிருந்தால்‌, அதன்‌ பலன்‌ 
அவர்‌ அழைக்கும்‌ “ஆவியின்‌ கனி”யாக இருக்கும்‌. 


பவுல்‌: “மாம்சத்தின்‌ கிரியைகள்‌ வெளியரங்கமாயிருக்கின்றன ; 
அவையாவன: விபசாரம்‌, வேசித்தனம்‌, அசுத்தம்‌, காமவிகாரம்‌, 
விக்கிரகாராதனை, பில்லிசூனியம்‌, பகைகள்‌, விரோதங்கள்‌, 
வைராக்கியங்கள்‌, கோபங்கள்‌, சண்டைகள்‌, பிரிவினைகள்‌, மார்க்க 
பேதங்கள்‌, பொறாமைகள்‌, கொலைகள்‌, வெறிகள்‌, களியாட்டுகள்‌ 
முதலானவைகளே; இப்படிப்பட்டவைகளைச்‌ செய்கிறவர்கள்‌ தேவனுடைய 
ராஜ்யத்தைச்‌ சுதந்தரிப்பதில்லையென்று முன்னே நான்‌ சொன்னது போல 
இப்போழுதும்‌ உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. ஆவியின்‌ கனியோ, அன்பு, 
சந்தோஷம்‌, சமாதானம்‌, நீடியபொறுமை, தயவு, நற்குணம்‌, விசுவாசம்‌, சாந்தம்‌, 


11 


இச்சையடக்கம்‌; இப்படிப்‌ பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம்‌ 
ஒன்றுமில்லை” (கலாத்தியர்‌ 5:19-22) என்று எழுதுகிறார்‌. 


மனித நடத்தையை மிகவும்‌ தெளிவாக, எடுத்துக்‌ கூறும்‌ பகுதி 
இது. நீங்கள்‌ பரிசுத்த ஆவியைப்‌ பெற்றுக்‌ கொள்ளும்போது, உங்களுடைய 
மாம்ச சுபாவம்‌ முற்றிலுமாக ஒழிக்கப்படுவதில்லை, தீமை இன்னும்‌ 
உங்களுக்குள்‌ வாசமாயிருக்கும்‌ என்று இந்தப்‌ பகுதி கூறுகிறது. இங்கு, 
கலாத்தியர்‌ ஐந்தாம்‌ அதிகாரத்தில்‌, பவுல்‌, “இந்த இரண்டு சுபாவங்களும்‌, 
உங்களுக்குள்‌ ஒன்றோடொன்று போராடிக்‌ கொண்டிருக்கின்றன” என்று 
கூறுகிறார்‌. நம்முடைய உள்ளார்ந்த மனிதனில்‌ ஒவ்வொரு நாளும்‌ போராட்டம்‌ 
நடந்து கொண்டேயிருக்கும்‌. 


அத்தியாயம்‌ மூன்று 
ஆவியின்‌ கனி 


நாம்‌ ஆறாம்‌ அதிகாரத்திற்கு செல்லும்‌ போது, “மோசம்‌ 
போகாதிருங்கள்‌, தேவன்‌ தம்மைப்‌ பரியாசம்பண்ணவொட்டார்‌; மனுஷன்‌ 
எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான்‌. தன்‌ மாம்சத்திற்கென்று 
விதைக்கிறவன்‌ மாம்சத்தினால்‌ அழிவை அறுப்பான்‌; ஆவிக்கென்று 
விதைக்கிறவன்‌ ஆவியினாலே நித்தியஜீவனை அறுப்பான்‌” என்ற 
பரிச்சயமான வார்த்தைகளைப்‌ பார்க்கிறோம்‌. ஆவிக்குரியவர்களாகிய நாம்‌, 
ஆவியில்‌ ஜீவிக்க வேண்டும்‌, ஆவியில்‌ நடக்க வேண்டும்‌, நம்முடைய 
ஜீவியத்தில்‌ ஆவிக்குரிய காரியங்களின்‌ விதைகளை நட வேண்டும்‌, 
பின்பு ஆவியின்‌ கனியைக்‌ கொடுக்க வேண்டும்‌ என்று பவுல்‌ நமக்குக்‌ 
கூறுகிறார்‌. 
நமக்குள்‌ பார்ப்பது 

பரிசுத்த ஆவியானவர்‌ நமக்குள்‌ வாசமாயிருக்கிறார்‌ என்பதற்கு 
மகிமையின்‌ நிச்சயமான ஒன்பது ஆதாரங்கள்‌ இருக்கின்றன என்று பவுல்‌ 
கூறுகிறார்‌. பரிசுத்த ஆவியானவர்‌ நமக்குள்‌ வாசம்‌ செய்தால்‌, நம்மை 
நாமே, உள்ளே பார்க்கும்‌ போது ஆவியின்‌ முதல்‌ மூன்று கனியாகிய - 
அன்பு, சந்தோஷம்‌, சமாதானம்‌ ஆகியவற்றைக்‌ கண்டு கொள்வோம்‌. 


பவுல்‌ இங்கே பேசும்‌ அன்பு, அவர்‌ முதல்‌ கொரிந்தியர்‌ பதிமூன்றாம்‌ 
அதிகாரத்தில்‌ விளக்கிய அன்பைக்‌ குறிப்பதாகும்‌. 


வேதத்தில்‌, இந்த மிகப்பெரிய அன்பு அத்தியாயத்தில்‌, 
இந்தமாதிரியான அன்பு நிபந்தனையற்ற அன்பாயிருப்பதால்‌ அழிக்க 
முடியாதது என்றும்‌ இப்படிப்பட்ட விதத்தில்‌ அன்புசெய்கிறவர்களுக்கு, இது 
உள்ளுணர்வாயிருப்பதால்‌ தடுக்க முடியாதது என்றும்‌ கூறுகிறார்‌. இந்த 
அகப்பே (82826) அன்பு நம்முடைய ஜீவியத்திலிருந்து வரும்போது அது 
நமக்குள்ளிருந்து வருவதில்லை, மாறாக தேவனிடத்திலிருந்து வருகிறது. 

சந்தோஷமும்‌ ஆவியின்‌ கனியாகும்‌; அது பரிசுத்த ஆவியானவர்‌ 
நம்முடைய இருதயங்களுக்குள்ளிருக்கிறார்‌ என்ற மகிமையின்‌ 
நிச்சயத்தினால்‌ நமக்குள்‌ ஊற்றெடுத்து வருவதாகும்‌ என்று பவுல்‌ 
எழுதுகிறார்‌. பவுல்‌ தேவனுடைய பரிசுத்த ஆவியால்‌ நிறைந்திருந்ததால்‌, 


13 


தன்னுடைய “சந்தோஷத்தின்‌ நிருபத்தை” (பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம்‌) 
சிறையிலிருந்தே எழுத முடிந்தது. நம்முடைய சூழ்நிலைகள்‌ எப்படியிருந்தாலும்‌ 
பரவாயில்லை, பரிசுத்த ஆவியானவர்‌ நமக்குள்‌ வாசம்‌ செய்தால்‌, நீங்களும்‌ 
நானும்‌ கூட சந்தோஷத்தினால்‌ நிரப்பப்பட முடியும்‌. 

ஆவியின்‌ அடுத்த கனி சமாதானம்‌. நாம்‌ பரிசுத்த ஆவியைப்‌ 
பெற்றுக்‌ கொண்டு விட்டோமானால்‌, நமக்கு சமாதானம்‌ சாத்தியமே இல்லை 
என்ற நேரங்களிலும்‌ கூட நாம்‌ சமாதானத்தோடிருக்க முடியும்‌. பவுல்‌ இதைத்‌ 
தான்‌, “எல்லாப்‌ புத்திக்கும்‌ மேலான தேவசமாதானம்‌”' அல்லது சமாதானம்‌ 
என்று கூறுகிறார்‌ (பிலிப்பியர்‌ 4:7ஐ பார்க்கவும்‌. 
நம்மைச்‌ சுற்றிலும்‌ பார்ப்பது 

பரிசுத்த ஆவியின்‌ அன்பு, சந்தோஷம்‌, சமாதானத்திற்கு, நாம்‌ 
நமக்குள்‌ பார்க்கிறோம்‌. ஆவியின்‌ அடுத்த மூன்று கனியாகிய நீடிய 
பொறுமை, தயவு, நற்குணம்‌ ஆகியவற்றிற்கு நாம்‌ நம்மைச்‌ சுற்றிலும்‌ 
பார்க்கிறோம்‌. நாம்‌ மற்றவர்களோடு தொடர்பு கொள்ளும்போது ஆவியின்‌ 
இந்தக்‌ கனியை அனுபவிக்கலாம்‌. 


நீங்கள்‌ இயல்பாக ஒரு பொறுமையற்ற நபராயிருந்து பரிசுத்த 
ஆவியானவர்‌ உங்களுக்குள்‌ வாசம்‌ செய்யும்‌ போது, நீடிய பொறுமை 
என்ற குணம்‌ பரிசுத்த ஆவியினிடத்திலிருந்து வரும்போது அதை ஒரு 
அற்புதமாக நீங்கள்‌ பாராட்ட முடியும்‌. தேவனோடு உங்களுக்குள்‌ உறவில்‌ 
நீங்கள்‌ பொறுமையுள்ளவராயிருந்தால்‌, அந்தப்‌ பொறுமை தான்‌ “விசுவாசக்‌ 
காத்திருத்தல்‌” ஆகும்‌. நீங்கள்‌ மக்களோடு கொண்டுள்ள உறவுகளில்‌ 
உங்களுடைய பொறுமை வெளிப்படுத்திக்‌ காட்டப்பட்டால்‌, அந்தப்‌ பொறுமை 
“அன்பு காத்திருத்தல்‌” என்று அழைக்கப்படலாம்‌. உதாரணமாக, சில 
நேரங்களில்‌ நம்முடைய பிள்ளைகளின்‌ வாழ்வில்‌ தேவன்‌ கிரியை செய்ய 
நாம்‌ காத்திருக்க வேண்டும்‌. அதற்குப்‌ பொறுமை அவசியம்‌ - அது. ஒரு 
இயற்கைக்கு அப்பாற்பட்ட பொறுமை - அது ஆவியின்‌ கனி என்பதால்‌, 
காத்திருக்கும்‌ ஒரு அன்பாகும்‌. ஆவியின்‌ அடுத்த கனி, தயவு. 
“உறவினர்‌'”அல்லது “குடும்பம்‌” என்பதன்‌ வார்த்தையிலிருந்து தயவு 
வருகிறது. எனவே, தயவு என்றால்‌, எல்லோரையும்‌ உங்களுடைய சொந்த 
குடும்பத்தினர்‌ போல்‌ நீங்கள்‌ நடத்த வேண்டும்‌. 

நம்முடைய உறவுமுறைகளில்‌ செயல்படும்‌, ஆவியின்‌ மூன்றாவது 
கனி நற்குணமாகும்‌. புதிய ஏற்பாடு இயேசுவைக்‌ குறித்து, அவர்‌ 
நன்மைசெய்கிறவராயும்‌.....சுற்றித்திரிந்தார்‌ (அப்போஸ்தலர்‌ 10-38) என்று 
கூறுகிறது, நல்ல கிரியைகள்‌ நம்மை இரட்சிக்காது, ஆனால்‌ நல்லவராக 
இருப்பதோ அல்லது நன்மையான கிரியைகளைச்‌ செய்வதோ தவறல்ல. 
ஜான்‌ வெஸ்லி என்ற பிரசித்தி பெற்ற போதகர்‌, “உங்களால்‌ செய்ய 
முடிந்த எல்லா இடங்களிலும்‌, உங்களால்‌ செய்ய முடிந்த எல்லா 


14 


விதங்களிலும்‌, உங்களால்‌ செய்ய முடிந்த வரை, எல்லா நன்மைகளையும்‌ 
செய்யுங்கள்‌” என்று கூறுகிறார்‌. நாம்‌ நம்மைச்‌ சுற்றிலும்‌ பார்க்கும்‌ போது, 
வெளிப்படக்‌ கூடிய ஆவியின்‌ கனியாகிய நற்குணம்‌, தயவு மற்றும்‌ 
பொறுமையைப்‌ பார்க்கிறோம்‌. 
மேல்‌ நோக்கிப்‌ பார்ப்பது 

ஆவியின்‌ கடைசி மூன்று கனியாகிய - விசுவாசம்‌, சாந்தம்‌ 
மற்றும்‌ இச்சையடக்கம்‌ - ஆகியவை நாம்‌ மேல்‌ நோக்கிப்பார்த்து, நம்முடைய 
உறவை தேவனோடு ஒருமுகப்படுத்தும்‌ போது நமக்கும்‌ கிடைக்கும்‌. ஒருவர்‌ 
உங்களை முற்றிலும்‌ நம்பி உங்களிடம்‌ பொறுப்பை விட்டுவிடுவது அவர்‌ 
உம்மை விசுவாசிக்கிறார்‌ என்பதைக்‌ காட்டுகிறது. நான்‌ மனந்திரும்புவதற்கு 
முன்னர்‌ என்னிடம்‌ எந்த ஒழுங்குமே இல்லை. ஆனால்‌ பரிசுத்த 
ஆவியானவர்‌ எனக்குள்‌ வாசம்‌ செய்யத்‌ தொடங்கியதும்‌, நான்‌ சீராகி 
விட்டேன்‌; என்னை மற்றவர்கள்‌ நம்பமுடியும்‌ அளவுக்கு மாறிவிட்டேன்‌. 


சாந்தம்‌ ஆவியின்‌ மற்றொரு கனியாகும்‌. சாந்தம்‌ என்பது பலவீனம்‌ 
அல்ல. ஒரு சக்திவாய்ந்த குதிரை கடிவாளத்தை ஏற்றுக்‌ கொள்வது அந்த 
விலங்கின்‌ பலவீனத்தைக்‌ குறிக்கவில்லை. அதன்‌ சாந்த குணத்தைக்‌ 
காட்டுகிறது. தர்சுவின்‌ சவுல்‌, தமஸ்குவிற்கு செல்லும்‌ வழியில்‌ உயிர்த்த 
கிறிஸ்துவைச்‌ சந்தித்த போது, கிறிஸ்து சவுலிடம்‌ கேட்ட கேள்வியை கிங்‌ 
ஜேம்ஸ்‌ வேதாகம மொழிபெயர்ப்பு இப்படியாக மொழிபெயர்த்துள்ளது: 
புள்ள உதைக்கிறது உனக்குக்‌ கடினமாம்‌'”. இந்த கேள்வியின்‌ அர்த்தம்‌, 
“ஏன்‌ எனக்கு எதிர்மாறாகப்‌ போகிறாய்‌?” என்பதே. சவுல்‌, “ஆண்டவரே, 
நான்‌ என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்‌?”” என்று கேட்டான்‌. “சவுல்‌ 
கடிவாளத்தை” எடுத்துக்கொண்டு சாந்த குணத்தைக்‌ காட்டுவதைக்‌ 
காண்கிறோம்‌. 


ஒரு சக்திவாய்ந்த குதிரை சாந்தமாயிருக்கும்போது அந்தக்‌ குதிரை 
அமைதியானது என்று தான்‌ கருதப்படுகிறது. சாந்தத்தைப்‌ போல்‌, 
சாதுவான தன்மையும்‌ கட்டுப்பாட்டுக்குள்ளிருக்கும்‌ ஒரு சக்தி தான்‌. 
ஆவியின்‌ கனிகளில்‌ சாந்தத்திற்கு ஒத்த அர்த்தமுள்ள 
சாதுவான தன்மையும்‌ உள்ளது. பரிசுத்த ஆவியானவர்‌ மற்றும்‌ 
உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின்‌ கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொண்டுள்ளவர்களின்‌ 
வாழ்வில்‌ இருக்கக்கூடிய ஆவியின்‌ கனி சாந்தமான தன்மையாகும்‌. 

பவுலினால்‌ கூறப்பட்டுள்ள கனியில்‌, கடைசிக்கனி இச்சையடக்கம்‌ 
என்பதாகும்‌. ஆயிரக்கணக்கான வேலையாட்களைக்‌ கொண்டிருந்த ஒரு 
பெரிய நிறுவனத்தின்‌ முதன்மை அதிகாரி என்னிடம்‌ : “சில மக்கள்‌ 
சக்கரத்தைப்‌ போன்றவர்கள்‌; அவர்களை இழுக்க வேண்டும்‌. 
சிலர்‌ காற்றாடிகளைப்‌ போன்றவர்கள்‌, அவர்களைக்‌ கயிற்றுடன்‌ 
இணைக்காவிட்டால்‌ அவர்கள்‌ பறந்து விடுவார்கள்‌. இருப்பினும்‌ சிலர்‌ ஒரு 


15 


நல்ல கடிகாரத்தைப்‌ போன்றவர்கள்‌; திறந்த மனதுடையவர்கள்‌, நேரத்திற்கு 
வரக்கூடியவர்கள்‌, நம்பத்தகுந்தவர்கள்‌, சுறுசுறுப்பானவர்கள்‌ மற்றும்‌ 
நற்கிரியைகள்‌ மட்டுமே நிறைந்தவர்கள்‌.” 


கலாத்தியர்‌ ஐந்தாம்‌ அதிகாரத்தில்‌, நாம்‌ பரிசுத்த ஆவியை நமக்குள்‌ 
பெற்றிருப்பவர்களாக, பரிசுத்த ஆவியினால்‌ கட்டுப்படுத்தப்பட்டவர்‌ 
களாயிருந்தால்‌, நம்மை யாரும்‌ தள்ளிவிடவோ, இழுக்கவோ அல்லது கயிறு 
கட்டி கண்காணிக்கப்படவோ அவசியமில்லை. நாம்‌ ஒரு நல்ல கடிகாரத்தைப்‌ 
போல, சுய கட்டுப்பாடு உடையவர்களாக, நம்பத்தகுந்தவர்களாக, 
சுறுசுறுப்புள்ளவர்களாக, நற்கிரியைகளினால்‌ நிறைந்தவர்களாக இருப்போம்‌ 
என்று அப்போஸ்தலராகிய பவுல்‌ கூறுகிறார்‌. 


அத்தியாயம்‌ நான்கு 
பவுல்‌ எபேசியருக்கு எழுதிய நிருபம்‌ 

பவுல்‌, தன்னுடைய மிஷனரிப்‌ பயணங்களில்‌, சபையை ஸ்தாபித்த 
வேறு எந்த இடத்தைக்‌ காட்டிலும்‌, எபேசு பட்டணத்தில்‌ அதிகமான 
நேரத்தைச்‌ செலவழித்தார்‌. எபேசுவில்‌ தான்‌, திறன்னு இறையியல்‌ பள்ளியில்‌ 
பவுல்‌ வேதபாடம்‌ நடத்திவந்தார்‌. அங்கு தினமும்‌ காலை பதினோறு 
மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை கற்பித்து வந்தார்‌. இப்படிக்‌ 
கற்றுக்‌ கொண்டவர்கள்‌ எபேசு சபையினால்‌ ஆரம்பிக்கப்பட்ட உபசபைகளில்‌ 
மேய்ப்பர்களாயிருந்திருக்கலாம்‌. 


தீமோத்தேயுவுக்கு ஒதுக்கப்பட்ட சபை இதுதான்‌. இந்த உப 
சபைகள்‌, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா மற்றும்‌ 
லவோதிக்கேயா பட்டணங்களில்‌ இருந்தன. இந்த ஆறு சபைகள்‌ மற்றும்‌ 
எபேசு சபையும்‌ தான்‌, வெளிப்படுத்தின விசேஷம்‌ இரண்டாம்‌ மற்றும்‌ 
மூன்றாம்‌ அதிகாரங்களில்‌ நாம்‌ படிக்கும்‌ எழு சபைகளாகும்‌. இந்த எபேசியர்‌ 
நிருபம்‌, அந்த ஏழு சபைகள்‌ மற்றும்‌ கொலோசெ சபைக்கு அனுப்பப்பட்ட 
ஒரு சுற்றறிக்கை நிருபமாகக்‌ கூட இருக்கலாம்‌. 

பவுல்‌ எழுதிய நிருபங்களிலேயே, எபேசியருக்கு எழுதிய நிருபம்‌ 
மிகவும்‌ ஆழ்ந்த பொருளுடைய ஒரு நிருபமாகும்‌. பவுல்‌ எபேசியருக்கு 
எழுதிய நிருபத்தின்‌ மைய செய்தி, எபேசியர்‌ 1:3ல்‌ காணப்படுகிறது. 
“நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ பிதாவாகிய தேவனுக்கு 
ஸ்தோத்திரம்‌; அவர்‌ கிறிஸ்துவுக்குள்‌ உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல 
ஆசிர்வாதத்தினாலும்‌ நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்‌”. பவுல்‌ நம்மிடம்‌, “ஒரு 
மறுபடியும்‌ பிறந்த, ஆவியானவரால்‌ கட்டுப்படுத்தப்பட்ட விசுவாசியாக வாழ 
உங்களுக்குத்‌ தேவையான எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும்‌ 
உங்களிடம்‌ உண்டு” என்று கூறுகிறார்‌. பின்பு அவர்‌, அந்த ஆசீர்வாதங்கள்‌ 
“கிறிஸ்துவுக்குள்‌ உன்னதங்களில்‌ இருக்கிறது?” என்கிறார்‌. 


17 


நாம்‌, இந்த உலகத்தில்‌, ஆவிக்குரிய ஜனங்களாக வாழத்‌ 
தேவையான அனைத்துக்‌ காரியங்களும்‌ நமக்கு இருக்கின்றன என்று 
பவுல்‌ எபேசியருக்கு (உங்களுக்கும்‌, எனக்கும்‌) கூறுகிறார்‌. இருப்பினும்‌ 
அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களெல்லாம்‌, கிறிஸ்துவில்‌, உன்னதமான 
இடங்களில்‌ இருக்கின்றன. 


எபேசுவின்‌, இந்த மற்ற சபைகளும்‌, இப்போது துருக்கி இருக்கும்‌ 
இடத்தில்‌ இருந்தன. நாம்‌ இன்று ஆசியா மைனர்‌ என்று குறிப்பிடும்‌, 
உலகத்தின்‌ இந்த பகுதி, பவுலின்‌ நாளில்‌ ரோம சாம்ராஜ்ஜியத்தின்‌ 
கிழக்குப்‌ பகுதியாக இருந்து வந்தது. எபேசுவின்‌ அழகு அசாதாரண 
அழகாயிருந்தாலும்‌, அது ஒரு கடற்கரை உள்ள இடமாக இருந்ததால்‌, 
பேரரசர்களும்‌, பதவியிலிருந்த சபை அங்கத்தினர்களும்‌, பணக்கார 
மக்களும்‌, எபேசுவில்‌ கோடைக்கால வீடுகளை வைத்திருந்தனர்‌. 
பவுல்‌ எபேசுவிலிருந்தபோது ரோமாபுரியின்‌ மகிமையெல்லாம்‌ அதன்‌ 
உச்சத்திலிருந்தது. 

பவுல்‌ எபேசுவிலிருந்தபோது அங்கே இன்னும்‌ மகா பெரிய பல 
காரியங்களும்‌ அவைகளின்‌ உச்சத்திலிருந்தன. இன்று, எபேசு போன்ற 
இடங்களில்‌, விக்கிரகாராதனை, ஒழுக்கக்கேடு, பாலின சீர்கேடுகள்‌ 
இருந்தது பற்றி தொல்பொருள்‌ ஆராய்ச்சிமூலம்‌ ஆதாரங்களைக்‌ காணலாம்‌. 
இந்த ரோம சாம்ராஜ்ஜியத்தின்‌ ஒழுக்கக்கேடான பகுதியிலிருந்த 
விசுவாசிகளுக்குப்‌ பவுல்‌ எழுதுகிறார்‌, “கிறிஸ்துவடனே, உன்னதமான 
இடங்களில்‌, இந்த ரோம பேரரசின்‌ மத்தியிலும்‌ கூட அதன்‌ அழுக்கோடும்‌ 
பாவத்தோடும்‌ கூட நீங்கள்‌ பரிசுத்தமுள்ள ஒரு நபராக வாழ முடியும்‌” 
என்று கூறுகிறார்‌. 


மூன்றாவது வானத்தில்‌ எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு அனுபவத்தைக்‌ 
குறித்தும்‌ பவுல்‌ எழுதுகிறார்‌ (11 கொரிந்தியர்‌ 12). அவர்‌ லீஸ்திராவில்‌ 
கல்லெறியப்பட்டபோது (அப்போஸ்தலர்‌ 14:19) அது நடந்து என்று வேத 
பண்டிதர்கள்‌ நம்புகிறார்கள்‌. அந்த அனுபவத்திற்குப்‌ பின்பு பவுல்‌ எப்போதுமே 
பரலோகத்தைப்‌ பற்றி சிந்தித்துக்கொண்டிருந்தார்‌ என்று நான்‌ 
எண்ணுகிறேன்‌. மேலும்‌, நாம்‌ இங்கே பூமியிலிருக்கும்போதே கிறிஸ்துவில்‌ 
உன்னதங்களில்‌ ஜீவிக்கலாம்‌ என்று அவர்‌ கூறுகிறார்‌. கிறிஸ்து 
நித்தியமாயிருப்பதால்‌, நம்முடைய வாழ்வை கிறிஸ்துவில்‌ வாழும்போது நாமும்‌ 
நித்தியமாயிருப்போம்‌. பவுல்‌ இதைத்‌ தான்‌, “கிறிஸ்துவில்‌ உன்னதங்களில்‌”” 
ஜீவிப்பது என்று கூறுகிறார்‌. 


பவுலின்‌ எல்லா நிருபங்களிலும்‌ இருப்பதைப்‌ போலவே, இந்த 


நிருபத்திலும்‌ ஒரு கோட்பாடு நிறைந்த பகுதியையும்‌ ஒரு நடைமுறைப்‌ 
பகுதியையும்‌ காணமுடியும்‌. எபேசியரில்‌ ஆறு அதிகாரங்கள்‌ உள்ளன. 
பெரும்பாலான வேத பண்டிதர்கள்‌, முதல்‌ மூன்று அதிகாரங்களும்‌ 


18 


உபதேசங்கள்‌ நிறைந்த பகுதி என்றும்‌ கடைசி மூன்று அதிகாரங்களும்‌ 
(4. 5. 6) செயல்முறைப்படுத்த வேண்டிய பகுதி என்றும்‌ நம்புகின்றனர்‌. 

நான்காம்‌ அதிகாரத்தின்‌ 16ஆம்‌ வசனம்‌ வரை இந்த உபதேசம்‌ 
நிறைந்த பகுதி தொடர்கிறது என்று நான்‌ நம்புகிறேன்‌. இந்த 16 வசனங்களில்‌, 
சபையைக்‌ குறித்த சில மகாபெரிய சத்தியங்களை பவுல்‌ நமக்குக்‌ 
கற்பிக்கிறார்‌. அதிகாரம்‌ 3ல்‌, சபையைக்‌ குறித்த பெரிய பரம இரகசியத்தை 
அவர்‌ கூறுகிறார்‌. பரம இரகசியம்‌ என்பது, “சீக்கிரமாகவோ அல்லது 
காலம்‌ தாழ்த்தியோ வெளியாக்கப்படும்‌ ஒரு செய்தியாகும்‌.” பெந்தெ 
கொஸ்தே நாள்‌ வரை, ஒரு நாள்‌, யூதர்களும்‌, புறஜாதியினரும்‌ கிறிஸ்துவின்‌ 
மூலம்‌ ஒன்றாக்கப்பட்டு, அவருடைய சபையில்‌ ஒன்றாகக்‌ கூடிவருவார்கள்‌ 
என்பதை யாருமே அறியவில்லை. நான்காம்‌ அதிகாரத்தின்‌ முதல்‌ 16 
வசனங்களில்‌, சபை எப்படிச்‌ செயல்பட வேண்டும்‌ என்பதைக்‌ கற்பித்து, 
சபையைக்‌ குறித்த போதகத்தை முடிக்கிறார்‌. 

சபையைக்‌ குறித்த, பவுலின்‌ தூண்டுதல்‌ பெற்ற அறிவுறுத்தலோடு 
எபேசியர்‌ புத்தகத்தில்‌ மற்றொரு கருப்பொருளும்‌ உண்டு. பவுல்‌ எபேசுவில்‌ 
அதிகமான நாட்கள்‌ - மூன்றரை ஆண்டுகள்‌ இருந்து, அந்த இறையியல்‌ 
பள்ளியில்‌ மிகவும்‌ அதிகமாகக்‌ கற்பித்திருந்ததால்‌, முதல்‌ மூன்று 
அதிகாரங்களின்‌ முக்கியமான வார்த்தை “நினைத்துக்‌ கொள்ளுங்கள்‌.” 
என்றிருந்தது. பவுல்‌, தான்‌ இந்த நிருபத்தில்‌ வலியுறுத்தும்‌ சத்தியங்களை 
அவர்கள்‌ ஏற்கனவே அறிந்திருந்தனர்‌ என்பதைச்‌ சுட்டிக்‌ காட்டுகிறார்‌. 

கற்பிக்கப்பட்டதை அவர்கள்‌ நினைவில்‌ கொள்ள வேண்டும்‌ என்று 
எபேசியர்களுக்கு கூறின பின்பு, நான்காம்‌ அதிகாரத்தில்‌, செயல்படுத்தும்‌ 
பகுதி குறித்து ஆரம்பிக்கிறார்‌. இங்கு முக்கியமான வார்த்தை “நடவுங்கள்‌” 
என்பதே, அவர்‌: “நீங்கள்‌ அழைக்கப்பட்ட அழைப்புக்குப்‌ பாத்திரவான்‌௧ளாய்‌ 
நடந்து” (எபேசியர்‌ 4:1) என்று எழுதுகிறார்‌. பவுல்‌ எபேசியர்களை, 
தாழ்மையோடும்‌, சாந்தத்தோடும்‌, நீண்டபாடுகளோடும்‌, உண்மையோடும்‌, 
அன்போடும்‌ நடக்கும்படி அறிவுறுத்துகிறார்‌. அதாவது, “நான்‌ 
எபேசுவிலிருந்த போது உங்களுக்குக்‌ கற்பித்த எல்லா சத்தியங்களையும்‌ 
மற்றவர்களுக்கு செய்து காட்டும்படியாக நடந்துகொள்ளுங்கள்‌” என்கிறார்‌. 


நீங்கள்‌ எபேசியரைப்‌ படிக்கும்போது, “உன்னதங்களில்‌ 
வாசமாயிருக்கும்படிக்கும்‌,” ஒவ்வொரு நாளும்‌ “அழைக்கப்பட்ட அழைப்புக்குப்‌ 
பாத்திரவான்‌௧ளய்‌ நடக்கும்படிக்கும்‌, உங்களுடைய ஆவிக்குரிய 
கண்களைத்‌ திறக்கும்படி ஆண்டவரிடம்‌ கேளுங்கள்‌. 


கந்தைகளும்‌ அங்கிகளும்‌ 
இந்த உலகத்தில்‌ சபை எவ்வாறு இருக்கவேண்டும்‌ என்பதை இயேசு 
கிறிஸ்துவின்‌ சபைக்குக்‌ காட்டுவது தான்‌, பவுல்‌ எபேசியருக்கு எழுதிய 


19 


நிருபத்தின்‌ நோக்கமாகும்‌. சபை பற்றி பவுல்‌ எழுதியவற்றில்‌, இந்த 
நிருபமானது ஒரு பெரிய சாதனையாகும்‌. தேவனுடைய கிருபையால்‌, 
உங்களையும்‌, உங்களுக்கு அருகிலிருக்கும்‌ சபையையும்‌, இந்த உலகத்தில்‌ 
இயேசு கிறிஸ்துவின்‌ நம்பத்தகுந்த ஒரு சபையாக்குவதற்கு எபேசியர்‌ 
உங்களை ஊக்குவிக்கட்டும்‌. இப்போது இருப்பது போல வேறு எந்த கால 
கட்டத்திலும்‌ உலகிற்கு இவ்வளவாக சபையின்‌ சாட்சி தேவைப்படவில்லை. 


ஒரு மிக எளிமையான, முக்கியமான வார்த்தையின்‌ சுருக்கமான 
வர்ணனை, இந்தப்‌ புத்தகத்தின்‌ பொருளடக்கத்தைப்‌ பற்றி உங்களுக்குக்‌ 
கூறும்‌. 

முதல்‌ அதிகாரத்தின்‌ முக்கிய வார்த்தை “சிந்தனை”. எபேசியரின்‌ 
முதல்‌ அதிகாரத்தில்‌ சிந்திக்கும்படியாக, பவுல்‌ பல காரியங்களைக்‌ 
கொடுக்கிறார்‌. முதலில்‌, “உன்னதமான இடங்கள்‌'” பற்றி அவர்‌ என்ன 
கூறுகிறார்‌ என்பதைச்‌ சிந்தியுங்கள்‌. உன்னதமான இடங்களில்‌, உங்கள்‌ 
ஜீவியத்தை கிறிஸ்துவில்‌ ஜீவிப்பதற்குத்‌ தேவையான எல்லா ஆவிக்குரிய 
ஆசீர்வாதங்களும்‌ உண்டு. கிறிஸ்து இந்த உன்னத இடத்திலிருப்பார்‌, 
எனவே, நீங்களும்‌ அங்கே அவரோடு இருக்கக்கூடிய சாத்தியமுண்டு. 

இந்த உன்னத நிலையில்‌ இருக்கக்கூடிய எல்லாக்‌ காரியங்களும்‌ 
நல்லது என்று கூற முடியாது. “உன்னதமான இடங்கள்‌” என்பது 
காணக்கூடாத ஆவியின்‌ உலகம்‌. இந்த ஆவிக்குரிய நிலையில்‌ பரிசுத்த 
ஆவியும்‌ இருப்பார்‌, மற்ற அசுத்த ஆவிகளும்‌ இருக்கும்‌. விசுவாசிகளாக, 
நம்முடைய யுத்தம்‌, உன்னதமான இடங்களிலிருக்கக்கூடிய எதிர்மாறான 
ஆவிக்குரிய சக்திகளோடு இருக்கும்‌ என்று இந்த நிருபத்தில்‌ 
கூறப்படுகிறது. பவுலைப்‌ பொறுத்தவரை, கிறிஸ்துவைப்பற்றிக்‌ 
கொண்டிருக்கும்‌ விசுவாசியினால்‌, ஆவியின்‌ உலகிலோ அல்லது 
உன்னதமான இடங்களிலோ இருக்கக்கூடிய அந்தகாரத்தின்‌ 
துன்மார்க்கமான சக்திகளை வெற்றி கொள்ள முடியும்‌. 


முதல்‌ அதிகாரத்தில்‌ தேவனுடைய உத்தமத்தைப்‌ பற்றி பவுல்‌ 
என்ன கூறுகிறார்‌ என்பதைப்‌ பற்றி சிந்தியுங்கள்‌. முதல்‌ ஆறு வசனங்களில்‌, 
உலகத்‌ தோற்றத்திற்கு முன்னே தேவன்‌ நம்மைத்‌ தெரிந்து கொண்டதைப்‌ 
பற்றி சில பலமான கூற்றுகள்‌ உள்ளன. காலம்‌ துவங்குவதற்கு முன்பே, 
தேவனுடைய மனதில்‌, ஒரு சபை இருக்க வேண்டும்‌, அதில்‌ “பரிசுத்த 
வாழ்வை வாழும்‌ அழைக்கப்பட்ட” ஜனங்கள்‌ இருக்க வேண்டும்‌, அவர்கள்‌ 
இந்த உலகத்தில்‌ ஒரு சாட்சியாக இருக்கவேண்டும்‌ என்று பவுல்‌ கூறுகிறார்‌. 
பின்‌, இரட்சிப்பைப்‌ பற்றி பவுல்‌ முதல்‌ அதிகாரத்தில்‌ என்ன கூறுகிறார்‌ 
என்பதை கவனியுங்கள்‌. 13 மற்றும்‌ 14ஆம்‌ வசனங்களில்‌ அதைக்‌ குறித்து 
அழகாகக்‌ கூறுகிறார்‌. நாம்‌ சுவிசேஷத்தைக்‌ கேட்கிறோம்‌, சுவிசேஷத்தை 
விசுவாசிக்கிறோம்‌, நாம்‌ பரிசுத்த ஆவியால்‌ முத்திரை போடப்பட்டுள்ளேம்‌. 


20 


இவையெல்லாமே “இது எனக்குரியது” என்று தேவன்‌ கூறும்‌ ஒரு விதமாகும்‌. 


எபேசியரில்‌ பவுலின்‌ ஜெபங்களைப்‌ பற்றியும்‌ சிந்தியுங்கள்‌. 
எபேசியர்‌ 1:15-23 மற்றும்‌ 3:14-21ல்‌ பவுல்‌ இரண்டு அற்புதமான 
ஜெபங்களை ஏறெடுக்கிறார்‌. இந்த ஜெபங்களிலிருந்து, அவருக்கு ஒரு 
ஜெபப்பட்டியல்‌ இருந்தது என்றும்‌, அவர்‌ பரிந்துபேசுதலின்‌ ஒரு பெரிய 
ஜெப வீரர்‌ என்பதும்‌ தெளிவாகிறது. யாரோ சிலர்‌ விசுவாசம்‌ கொண்டு, 
இயேசு கிறிஸ்துவின்‌ பணியில்‌ உண்மையாகவே ஈடுபட்டுள்ளார்கள்‌ 
என்பதை பவுல்‌ கேள்விப்பட்டபோது அவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார்‌; 
நிறுத்தாமல்‌ ஜெபித்தார்‌. 

நம்முடைய ஜெபப்பட்டியலை, பவுலுடைய ஜெபப்பட்டியலோடு 
ஒப்பிட்டுப்‌ பார்ப்பது சுவாரஸ்யமாயிருக்கும்‌. ஆவிக்குரியவிதமாகக்‌ கூறினால்‌, 
நாம்‌ இழந்து போனவர்களுக்காக ஜெபிக்கிறோம்‌. ஆனால்‌, பவுல்‌, 
இயேசுவுக்காக ஜெயிக்கப்போகிறவர்கள்‌ என்று அவர்‌ அறிந்த மக்களுக்காக 
ஜெபிப்பதில்‌ தன்‌ நேரத்தை செலவழித்தார்‌. தேவனைக்குறித்த அறிவில்‌, 
அவர்களுக்கு வெளிப்பாட்டின்‌ ஒரு ஆவி கொடுக்கப்பட வேண்டுமென்று 
அவர்‌ ஜெபித்தார்‌. 


எபேசியரின்‌ முதல்‌ மூன்று அதிகாரங்கள்‌ முழுவதிலும்‌ இருக்கும்‌ 
மற்றொரு வார்த்தை, “நினைத்துக்‌ கொள்ளுங்கள்‌”, என்பது. பவுல்‌ 
ஏற்கெனவே எபேசியர்களுக்கு அதிகமாகக்‌ கற்றுக்‌ கொடுத்திருந்ததால்‌, 
அவர்களுக்கு சொல்ல வேண்டியிருந்ததெல்லாம்‌, “நினைத்துக்‌ 
கொள்ளுங்கள்‌” என்பது தான்‌. அவர்‌, எபேசியர்களிடம்‌, “நீங்கள்‌ 
கிறிஸ்துவிடம்‌ வருவதற்கு முன்பு எப்படியிருந்தீர்கள்‌, கிறிஸ்துவில்‌ 
உங்களுடைய புதிய ஜீவனில்‌ அவர்‌ வந்தபின்‌ எப்படியிருக்கிறது என்பதை 
ஞாபகத்தில்‌ வைத்துக்‌ கொள்ளுங்கள்‌” என்று கூறுகிறார்‌. 


மூன்றாம்‌ அதிகாரத்தின்‌ முக்கியமான வார்த்தை “வெளிப்பாடு” 
என்பதாகும்‌. ஒரு பரிசேயனாக, பவுல்‌ கிறிஸ்துவை வெறுப்பவனாக இருந்து 
வந்தார்‌. யூதர்களையும்‌, யூதர்கள்‌ அல்லாதவர்களையும்‌ ஒரு நாள்‌, தேவன்‌ 
ஒன்றாக சேர்த்து ஒரே சரீரமாக்கி, அவர்களை இயேசு கிறிஸ்துவின்‌ 
சபையாக்குவார்‌ என்று அவர்‌ கனவு கண்டதே இல்லை. சபை, தேவனுடைய 
ஒரு பெரிய இரகசியம்‌ என்பதை பவுல்‌ எபேசியருக்கு வெளிப்படுத்துகிறார்‌. 


நான்காம்‌ அதிகாரத்தில்‌, மனித நடத்தையைக்‌ குறித்து அழகான 
உண்மைகளை பவுல்‌ நமக்குத்‌ தருகிறார்‌. இந்த அதிகாரத்தை தீர்மானம்‌ 
என்ற வார்த்தையோடு சுருக்கமாக எழுதுகிறேன்‌. இங்கு பவுல்‌, உங்களுடைய 
ஆவிக்குரிய வாழ்வை, உங்கள்‌ அறையிலுள்ள அல்மேராவோடு (உடைகள்‌ 
வைக்கும்‌ இடத்தோடு) ஒப்பிடுகிறார்‌. உடைகள்‌ வைக்கும்‌ இடத்தில்‌, ஒரு 
பக்கத்தில்‌ உங்கள்‌ பழைய நாட்களில்‌ பயன்படுத்திய கந்தைகள்‌ உள்ளன, 
மற்றொரு பக்கத்தில்‌, புதிய வாழ்க்கையின்‌ நல்ல அங்கிகள்‌ உள்ளன. 


21 


பழைய ஜீவியத்தின்‌ கந்தைகள்‌ - விரோதங்கள்‌, அறியாமை, இருதயத்தின்‌ 
கடினம்‌, பயங்கர மனசாட்சி, ஒழுங்கற்ற வாழ்க்கைமுறை, வஞ்சக இச்சைகள்‌, 
பொய்‌, உண்மையற்ற தன்மை, நேர்மையின்மை மற்றும்‌ கோபம்‌ 
(4:25-32). இந்த உடையைக்‌ குறித்த உருவகம்‌, பழைய ஜீவியத்தின்‌ 
கந்தைகளை நாம்‌ தள்ளிவிட வேண்டும்‌ என்று தீர்மானம்‌ எடுக்க நமக்கு 
அறிவுறுத்துகிறது. பவுல்‌ கூறுவதின்படி அந்தக்‌ கந்தைகளை நாம்‌ இனிமேலும்‌ 
போட்டுக்‌ கொள்ளக்‌ கூடாது, அதற்கு மாறாக, புதிய ஜீவியத்தின்‌ அலங்கார 
அங்கிகளைப்‌ போட்டுக்‌ கொள்ள வேண்டுமென்று அவர்‌ கூறுகிறார்‌. 
“மெய்யான நீதியிலும்‌ பரிசுத்தத்திலும்‌ தேவனுடைய சாயலாக 
சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனைத்‌ தரித்துக்‌ கொள்ளுங்கள்‌” (24)... 
பொய்யைக்‌ களைந்து, அவனவன்‌ பிறனுடனே மெய்யைப்‌ பேசக்கடவன்‌” 
(25) “கெட்ட வார்த்தை ஒன்றும்‌ உங்கள்‌ வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்‌; 
பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால்‌ அதையே 
கேட்கிறவர்களுக்குப்‌ பிரயோஜனமுண்டாகும்படி பேசுங்கள்‌” (29). 


அறிவிக்கக்கூடிய திறன்‌ என்பது ஒரு பெரிய ஆவிக்குரிய வரம்‌. 
மற்ற ஜனங்களை கட்டியெழுப்பவும்‌ அவர்களுக்கு கிருபையை அறிவிக்கவும்‌ 
ஒரு சந்தர்ப்பம்‌ தான்‌ அறிவித்தல்‌ என்னும்‌ திறனாகும்‌ என்று பவுல்‌ கூறுகிறார்‌. 
ஒவ்வொரு முறை வேறொரு விசுவாசியோடு நீங்கள்‌ உறவாடும்‌ போதும்‌, 
நீங்கள்‌ அவர்களை முதலில்‌ கண்டதைவிட அதிகமாகக்‌ கட்டியெழுப்பி 
விட வேண்டும்‌. 


எப்படி உடுத்திக்‌ கொள்ள வேண்டும்‌ என்று கூறிய பிறகு, பவுல்‌ 
“நடவுங்கள்‌'” என்கிறார்‌. கிறிஸ்துவில்‌ ஜீவிப்பதென்பது ஒரு அனுதின 
அனுபவம்‌, அனுதின “நடை'யாகும்‌. ஒரு காலடிக்கு முன்பாக மற்றொரு 
காலடியை வைக்கிறீர்கள்‌, ஒவ்வொரு அடியாக, ஒவ்வொரு நாளாக. 
அவ்விதமாகத்‌ தான்‌ கிறிஸ்துவில்‌ வாழும்‌ வாழ்க்கை வாழப்பட வேண்டும்‌. 


கிறிஸ்து செய்தது போல்‌ “அன்பிலே நடந்து கொள்ளுங்கள்‌” 
(5:2) என்று பவுல்‌ எபேசியருக்கு எழுதுகிறார்‌. பின்பு, எப்பொழுதும்‌ 
கர்த்தரைப்‌ பிரியப்படுத்தும்‌ காரியங்களை செய்கிறவர்களாக, 
“வெளிச்சத்தின்‌ பிள்ளைகளாய்‌ நடந்து கொள்ளுங்கள்‌”' (8). நல்லது எதுவோ, 
சரியானது எதுவோ, உண்மையானது எதுவோ அவையெல்லாம்‌ 
வெளிச்சத்தின்‌ கனியாகும்‌. எனவே நன்மையான, சரியான, உண்மையான 
காரியங்களில்‌ நடந்து கொள்ளுங்கள்‌. அந்தகாரத்தின்‌ கனிகொடாத 
கிரியைகளில்‌, எதுவாக இருந்தாலும்‌, அதனோடு ஐக்கியம்‌, 
வைத்துக்கொள்ளாதீர்கள்‌ எனக்‌ கூறுகிறார்‌. 


பின்பு பவுல்‌, பதினைந்தாம்‌ வசனத்தில்‌, “கவனமாய்‌ 
நடந்துகொள்ளச்‌'” சொல்கிறார்‌. (ஜாக்கிரதையாய்‌, விழிப்புள்ளவர்களாய்‌ நடந்து 
கொள்ளுங்கள்‌). அப்படியென்றால்‌, உலகத்தின்‌ மிகப்பெரிய தேவையை 


22 


உணர்ந்தவர்களாய்‌, நம்‌ தலைகளை மேல்நோக்கியும்‌, நம்‌ கண்களை திறந்து 
வைத்துக்‌ கொண்டும்‌ நடக்க வேண்டும்‌. மிகச்சிறந்த சமூகப்‌ பணிகள்‌, 
பெரிய சமூக நிறுவனங்கள்‌ - பெரிய மருத்துவமனைகள்‌ திருமணமாகாமல்‌ 
தாயான பெண்களுக்கான இல்லங்கள்‌, துன்பத்திலுள்ளவர்களுக்கு 
அடைக்கலம்‌ கொடுக்குமிடங்கள்‌ உள்ளன. இதைப்‌ போன்ற பல இடங்கள்‌ 
இந்த உலகத்திலிருப்பது கிறிஸ்துவினால்‌ தான்‌, கிறிஸ்துவில்‌ 
உன்னதங்களில்‌ வாசமாயிருப்பது என்பது என்ன என்பதை விசுவாசிகள்‌ 
அறிந்திருப்பதால்‌ இப்படிப்பட்ட காரியங்கள்‌ உலகத்தில்‌ உள்ளன. நீங்கள்‌ 
கிறிஸ்துவிலிருந்தால்‌, இந்த உலகத்தின்‌ தேவைகளுக்காக ஏதாவது செய்ய 
வேண்டும்‌ என்ற ஆக்கப்பூர்வமான மனதுருக்கம்‌ உங்களுக்குள்‌ இருக்கும்‌. 
எனவே தான்‌ பவுல்‌ “கவனமாய்‌ நடந்துகொள்ளுங்கள்‌”” என்கிறார்‌. 

இந்த சந்தர்ப்பத்தில்‌ தான்‌ பவுல்‌, “ஆவியினால்‌ நிறைந்து” (18) 
இருங்கள்‌ என்று கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களுக்கு கட்டளையிடுகிறார்‌. 
பவுல்‌: “துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறிகொள்ளாமல்‌, 
ஆவியினால்‌ நிறைந்து” இருங்கள்‌ என்று எழுதுகிறார்‌. மூல பாஷையில்‌, 
“ஆவியில்‌ நிறைந்து கொண்டேயிருங்கள்‌” என்று கூறப்பட்டுள்ளது. 
ஆவியினால்‌ நிறைந்திருப்பதென்றால்‌, பரிசுத்த ஆவியினால்‌ 
கட்டுப்படுத்தப்படுவது என்று அர்த்தம்‌. நம்முடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள்‌ 
எப்படியிருந்தாலும்‌, கிறிஸ்துவில்‌ உன்னதங்களில்‌ ஜீவிக்கவும்‌ நடக்கவும்‌ 
பரிசுத்த ஆவியானவர்‌ நமக்கு வல்லமையைத்‌ தருவார்‌. 


23 


அத்தியாம்‌ ஐந்து 
உறவுகளுக்கான ஆடை 

சர்வவல்லவராகிய தேவன்‌ ஊழியத்தின்‌ பணியை 
“பரிசுத்தவான்களுக்கு'” (4:12) நியமித்துள்ளார்‌ என்று பவுல்‌ கூறுகிறார்‌. 
இன்று சபையிலிருக்கும்‌ சாதாரண புருஷர்களையும்‌ ஸ்திரீகளையும்‌, பவுல்‌ 
விருப்பமாக அழைக்கும்‌ வார்த்தை இது. பவுலைப்‌ பொறுத்தவரை போதகர்‌ 
என்பவர்‌ “கற்றுக்கொடுக்கும்‌ ஆசான்‌” ஆவார்‌, ஆனால்‌ பொதுமக்களோ 
அல்லது சபையிலுள்ள சாதாரண மக்களோ அந்தக்‌ குழுவில்‌ 
விளையாடுபவர்கள்‌ ஆவார்கள்‌. போதகரின்‌ குறிக்கோள்‌, சாதாரண அந்த 
மக்களைச்‌ சீர்ப்படுத்தி, முழுமைப்படுத்தி, பக்தி விருத்தி ஏற்படுத்தி, 
உற்சாகப்படுத்தி, அறிவுறுத்தி வெளியே போய்‌ ஊழியத்தின்‌ பணியை 
செய்ய அவர்களுக்கு அழைப்புவிடுப்பதாகும்‌. சபையின்‌ பணி மற்றும்‌ 
நோக்கத்தில்‌, புதிய ஏற்பாட்டின்‌ மிக முக்கியமான பகுதியாகும்‌ இது. 

பவுல்‌, ஐந்தாவது அதிகாரத்தை எழுதும்‌ போது, பரிசுத்தவான்கள்‌ 
மூலம்‌ நடக்கும்‌ ஊழியம்‌ மிகவும்‌ கடினமான இடமாகிய குடும்பத்தில்‌ தான்‌ 
துவங்கும்‌ என்று எழுதுகிறார்‌. நம்முடைய விசுவாசத்தை அப்பியசிப்பதற்கு 
நம்முடைய வீடு கடினமான ஒரு இடமாக இருப்பதற்குக்‌ காரணம்‌ என்ன? 
ஏனென்றால்‌ அங்கு தான்‌ உண்மையிலேயே நாம்‌ நாமாகவே இருப்போம்‌. 
நாம்‌ இந்த உலகத்திற்கு நம்முடைய ஒரு பக்கத்தைத்‌ தான்‌ காண்பிப்போம்‌, 
ஆனால்‌ அநேக நேரங்களில்‌ நம்முடைய மற்றொரு பக்கத்தை - கவர்ச்சி 
குறைவாகயிருக்கும்‌ பக்கத்தை நம்முடைய குடும்பத்தினருக்குத்‌ தான்‌ 
காண்பிக்கிறோம்‌. நம்முடைய வீட்டில்‌ தான்‌ நாம்‌, நாமாயிருப்போம்‌, எனவே 
பவுல்‌, நம்முடைய வீடுதான்‌ கிறிஸ்துவின்‌ உண்மையான தாக்கம்‌ 
காணப்படும்‌ இடமாக இருக்க வேண்டும்‌ என்று எழுதுகிறார்‌. 


எபேசியர்‌ 5:21-25ல்‌ பவுல்‌: “தெய்வ பயத்தோடே 
ஒருவருக்கொருவர்‌ கீழ்ப்படிந்திருங்கள்‌. மனைவிகளே, கர்த்தருக்குக்‌ 
கீழ்ப்படிகிறதுபோல, உங்கள்‌ சொந்த புருஷருக்குங்‌ கீழ்ப்படியுங்கள்‌. கிறிஸ்து 
சபைக்குத்‌ தலையாயிருக்கிறதுபோல, புருஷனும்‌ மனைவிக்குத்‌ 
தலையாயிருக்கிறான்‌; அவரே சரீரத்திற்கும்‌ இரட்சகராயிருக்கிறார்‌. 
ஆகையால்‌, சபையானது கிறிஸ்துவுக்குக்‌ கீழ்ப்படிகிறதுபோல 
மனைவிகளும்‌ தங்கள்‌ சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும்‌ 


24 


கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்‌. புருஷர்களே, உங்கள்‌ மனைவிகளில்‌ 
அன்புகூருங்கள்‌; அப்படியே கிறிஸ்துவும்‌ சபையில்‌ அன்புகூர்ந்து........ 
தம்மைத்தாமே அதற்காக ஒப்புக்‌ கொடுத்தார்‌” என்கிறார்‌. 


இங்கே பவுல்‌, வேதத்தில்‌ காணப்படும்‌ மிகவும்‌ அழகான சில 
திருமண ஆலோசனைகளைக்‌ கொடுக்கிறார்‌. அவர்‌, மனைவிகள்‌ தங்கள்‌ 
புருஷருக்கு தங்களையே ஒப்படைத்து எல்லாவற்றிலும்‌ அவர்களுக்குக்‌ 
கீழ்ப்படியவேண்டும்‌ என்று கூறுகிறார்‌. இதை ஏற்றுக்கொள்வது பல 
பெண்களுக்கு மிகவும்‌ கடினமாயிருக்கும்‌. ஆனால்‌, பவுல்‌ மனைவிகள்‌ 
எல்லாக்காரியங்களிலேயும்‌ புருஷர்களுக்குக்‌ கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்‌ 
என்று மனைவிகளுக்கு மட்டும்‌ சொல்லவில்லை. புருஷர்களிடமும்‌ தங்கள்‌ 
மனைவிகளிடம்‌ அன்பு காட்ட வேண்டும்‌, “அப்படியே கிறிஸ்துவும்‌ சபையில்‌ 
அன்பு கூர்ந்து, தம்மைத்‌ தாமே அதற்காக ஒப்புக்‌ கொடுத்தார்‌” (வசனம்‌ 
25) என்று கூறுகிறார்‌. 


பவுல்‌, புருஷன்தான்‌ மனைவிக்குத்‌ தலை என்று கூறும்‌ போது, 
அவனுக்கு மனைவியைக்‌ குறித்த பொறுப்பு உள்ளது, மற்றும்‌ திருமணத்திலும்‌, 
குடும்பத்திலும்‌ உள்ள மற்ற எல்லாக்‌ காரியங்களிலும்‌ அவருக்குப்‌ பொறுப்பு 
உண்டு என்று கூறுகிறார்‌. எனவே தான்‌, தேவன்‌, புருஷர்களுக்கு அதிகமான 
பொறுப்பு இருப்பதால்‌, அதை அவர்களுக்கு இலகுவாக்கும்படி 
மனைவிகளுக்குக்‌ கூறுகிறார்‌. பவுல்‌ மனைவிகளுக்கு, “உங்கள்‌ சொந்தப்‌ 
புருஷருக்குக்‌ கீழ்ப்படிந்திருங்கள்‌” என்று எழுதும்‌ போது, அவர்‌ 
உண்மையிலேயே கூறுவது என்னவென்றால்‌: சபைக்குக்‌ கிறிஸ்து 
என்னவாயிருக்கும்படி திட்டமிடப்பட்டிருக்கிறதோ, அப்படியே தான்‌ உன்‌ 
புருஷனும்‌ உனக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறான்‌, மேலும்‌ சபை கிறிஸ்துவுக்கு 
என்னவாயிருக்கும்படி திட்டமிடப்பட்டிருக்கிறதோ, அப்படியே நீயும்‌ உன்‌ 
புருஷனுக்குக்‌ கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும்‌ என்று கூறுகிறார்‌. எனவே 
புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட காரியம்‌: (கிறிஸ்து அன்பு செய்தது போல்‌) 
உங்கள்‌ மனைவிகளில்‌ அன்பு கூருங்கள்‌, அவர்‌ கொடுத்தது போல்‌ 
நீங்களும்‌ கொடுங்கள்‌, அவர்‌ இருப்பது போல்‌ நீங்களும்‌ உங்கள்‌ 
மனைவியிடமும்‌, பிள்ளைகளிடமும்‌ அன்பாயிருங்கள்‌ என்பதே. 


இது, புருஷர்களுக்கும்‌, தகப்பன்மார்களுக்கும்‌ கொடுக்கப்பட்டுள்ள 
கடினமான பயிற்சியாகும்‌. எல்லா மனிதர்களும்‌ இந்த பொறுப்பைப்‌ 
புரிந்துகொள்வது அவசியமாகும்‌. கிறிஸ்தவ திருமணங்களில்‌ மிகப்பெரிய 
பிரச்சனை, பெண்கள்‌ தங்கள்‌ கணவர்களுக்கு அடங்கி கீழ்ப்படியவில்லை 
என்பது அல்ல. மாறாக, புருஷர்கள்‌ அன்புகூராமலும்‌, கொடுக்காமலும்‌, 
கிறிஸ்து இருந்தது போல்‌ தங்கள்‌ மனைவிகளிடமும்‌ பிள்ளைகளிடம்‌ தங்கள்‌ 
பொறுப்புக்களை ஏற்றுக்‌ கொள்ளாமலும்‌ இருப்பதுதான்‌ பிரச்சினையாகும்‌. 


நீங்கள்‌ ஒரு புருஷராகவோ, தகப்பனாகவோ இருந்தால்‌, தேவன்‌, 


25 


நீங்கள்‌ எப்படியெல்லாம்‌ இருக்கவேண்டும்‌ என்று விரும்புகிறாரோ, 
அப்படியாயிருக்க உங்கள்‌ பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள்‌. 
உங்களுடைய குடும்பத்தில்‌ கிறிஸ்துவைப்‌ போல்‌ இருக்க வல்லமையையும்‌ 
கிருபையையும்‌ கொடுக்குமாறு அவரிடம்‌ கேளுங்கள்‌. 


திருமணத்தில்‌ முக்கியமான இணைப்புகள்‌ 


தேவன்‌ திருமணத்தை ஏற்படுத்தியபோது இரண்டு நபர்கள்‌, 
ஆவியில்‌ ஒருமனப்பட்டு, மனதில்‌ ஒருமனப்பட்டு, சரீர ஒற்றுமையில்‌ 
ஒருமனப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு உறவுமுறையைத்‌ தான்‌ ஏற்படுத்தினார்‌. 
இரண்டு திருமணமான விசுவாசிகள்‌ - ஐந்து இணைப்புகள்‌ கொண்ட 
ஒரு சங்கிலியால்‌ ஒன்றாக இணைக்கப்பட்டிருப்பதைச்‌ சற்று கற்பனை 
செய்து பார்ப்போம்‌. முதல்‌ இணைப்பு அவர்களுடைய உறவிலுள்ள 
ஆவிக்குரிய காரியத்தை - அவர்‌ ஆவியில்‌ ஒருமனப்பட்டிருக்கிறார்கள்‌ 
என்பதை - காட்டுகிறது. திருமணத்தில்‌ ஒருமனப்பாடு இருப்பதற்கு 
அடிப்படை ஆவிக்குரிய உறவு தான்‌. தம்பதியரில்‌, இயேசு கிறிஸ்துவோடு 
ஒவ்வொருவருக்கும்‌ உள்ள தனிப்பட்ட உறவைப்‌ போலத்‌ தான்‌, 
ஒருவரோடொருவர்க்குள்ள உள்ள உறவும்‌ இருக்கும்‌. அவர்களுடைய 
ஆவிக்குரிய ஒருமனப்பாட்டை ஒரு முக்கோணத்தின்‌ மூலம்‌ விவரிக்கலாம்‌. 
முக்கோணத்தின்‌ மேல்‌ பகுதியில்‌ கிறிஸ்துவும்‌, இரண்டு எதிரெதிர்‌ 
முனைகளில்‌ கணவனும்‌ மனைவியும்‌. அவர்கள்‌ கிறிஸ்துவுக்கு நேராக 
எவ்வளவு நெருங்கி செல்கிறார்களோ, அவர்களுடைய உறவும்‌ அவ்வளவு 
நெருக்கமுள்ளதாகவும்‌, பலமுள்ளதாகவும்‌ இருக்கும்‌. 

இரண்டாவது இணைப்பு தொடர்பைக்‌ (Communication) 
குறிப்பதாகும்‌; அதாவது அவர்கள்‌ ஒருமனப்பாட்டோடு இருக்கிறார்கள்‌ 
என்ற உண்மை. நம்முடைய திருமணத்தில்‌ நம்முடைய ஒருமனப்பாட்டை 
காத்துக்‌ கொள்வதற்கான ஒரு ஆயுதம்‌ தொடர்பு ஆகும்‌. நாம்‌ நல்ல 
தொடர்பைக்‌ கொண்டிருப்போனால்‌, நம்முடைய திருமண உறவை 
செயல்படுத்த உதவும்‌ ஒரு ஆயுதம்‌ நம்மிடமிருக்கிறது. பாக்டீரியா கிருமிகள்‌ 
இருட்டில்‌ பலுகிப்பெருகும்‌. ஆனால்‌ வெளிச்சத்தில்‌ அவைகளால்‌ ஜீவிக்க 
முடியாது. அதுபோல்‌ உறவுகளின்‌ மேல்‌ வெளிச்சத்தைத்‌ திருப்புவது தொடர்பு 
தான்‌. 


மூன்றாவது இணைப்பு, ஒத்துப்போகும்‌ தன்மையைக்‌ குறிப்பதாகும்‌ 
(Compatibility). இது ஒருமனப்பாட்டின்‌ சாட்சியாகும்‌. பொதுவான 
மதிப்பீடுகள்‌, பொதுவான குறிக்கொள்கள்‌, பொதுவான வாழ்க்கை முறை 
ஆகிய எதுவுமே தங்களுக்குள்‌ பொதுவான காரியமாக இல்லாதபோது, 
இரண்டு நபர்கள்‌ ஒன்றிணைந்து எப்படி ஒத்துப்‌ போகிறார்களோ என்று 
சில நேரங்களில்‌ நான்‌ வியப்பதுண்டு. ஆவிக்குரிய அடித்தளம்‌, இருக்க 
வேண்டிய இடத்திலிருந்தால்‌, ஒத்துப்போகுதலை, நீங்கள்‌ பல நிலைகளில்‌ 
காண்பீர்கள்‌. 


26 


இந்த ஐந்து இணைப்புகள்‌ கொண்ட சங்கிலியில்‌, நடுவிலிருக்கும்‌ 
இணைப்பு 1 கொரிந்தியரில்‌ பவுல்‌ விளக்கும்‌ அகப்பே (௨2௨06) அன்பைப்‌ 
போன்றது. இந்த அன்பு தன்னலமற்ற, நிபந்தனையற்ற அன்பாகும்‌. 
திருமணங்கள்‌ முறிந்து போவதற்கான காரணங்களில்‌ ஒன்று மக்கள்‌ 
தன்னலமுள்ளவர்களாயிருப்பது தான்‌. கிறிஸ்துவை மையமாகவும்‌, 
மற்றவர்களை மையமாகவும்‌ வைக்க அவர்கள்‌ உண்மையிலேயே கற்றுக்‌ 
கொள்வதில்லை. “பெற்றுக்‌ கொள்வதைக்‌ காட்டிலும்‌ கொடுப்பதே அதிக 
ஆசிர்வாதம்‌”, என்ற இயேசுவின்‌ போதனையை அவர்கள்‌ புரிந்து கொள்ள 
வேண்டியது அவசியம்‌. அன்பு ஒருமனப்பாட்டின்‌ சக்தியாகும்‌. 


நான்காவது இணைப்பு, புரிந்துகொள்ளுதலைக்‌ குறிப்பதாகும்‌. 
ஒருமனப்பாட்டின்‌ வளர்ச்சி புரிந்துகொள்ளுதல்‌ ஆகும்‌. ஒரு ஆணுக்கும்‌, 
ஒரு பெண்ணுக்கும்‌ வித்தியாசமுண்டு, மற்றவர்கள்‌ எப்படி உணர்கிறார்கள்‌, 
எப்படிச்‌ சிந்திக்கிறார்கள்‌, எப்படி செயல்படுகிறார்கள்‌ என்பதை 
ஒவ்வொருவரும்‌ புரிந்து கொள்வது அவசியமாகும்‌. பேதுரு, புருஷர்களிடம்‌, 
தங்கள்‌ மனைவிகளுடனே “விவேகத்தோடு” வாழும்படியாகக்‌ கூறினார்‌ 
(1 பேதுரு 3:7). வேறு வார்த்தைகளில்‌ கூறவேண்டுமானால்‌, வாழ்க்கையை 
பகிர்ந்து கொண்டிருக்கும்‌ ஆண்‌ அல்லது பெண்ணை அறிந்து கொள்ள 
வேண்டும்‌. 

கடைசி இணைப்பு, கணவனும்‌ மனைவியும்‌ சரீரத்தில்‌ 
ஒன்றாயிருத்தல்‌, ஒருமனப்பாட்டின்‌ மகிழ்ச்சியான வெளிப்படுத்துதல்‌ தான்‌ 
உடலுறவு. இந்த ஆணுக்கும்‌, பெண்ணுக்குமிடையேயுள்ள சரீர சம்பந்தமான 
உறவு, தொடர்பின்‌ மிகவும்‌ ஒரு தீவிரமான வடிவமாகும்‌. ஒருமனப்பாட்டின்‌ 
இந்தச்‌ சங்கிலியிலுள்ள மற்ற இணைப்புகளால்‌ குறிக்கப்படும்‌ 
எல்லாவற்றையும்‌, ஒரு ஆணும்‌ பெண்ணும்‌ வெளிப்படுத்துவது இந்த 
உடலுறவின்‌ மூலம்‌ தான்‌. 

சரீரப்பிரகாரமான தொடர்பு எப்படியிருக்கவேண்டுமோ 
அப்படியேயிருக்கும்‌ பட்சத்தில்‌, உடலுறவு என்பது அந்தத்‌ தொடர்பின்‌ பத்து 
சதவிகிதமாகும்‌. அது அப்படியில்லாத பட்சத்தில்‌ அது பிரச்சனையின்‌ 
தொண்ணூறு சதவிகிதமாகும்‌. பெரும்பாலும்‌, ஒரு திருமணத்தில்‌ உடலுறவு 
குறித்த பிரச்சனைகள்‌ இருப்பதற்கான முக்கியமான காரணங்களில்‌ ஒன்று, 
தம்பதியர்கள்‌, தங்களிடையே இல்லாத ஒரு ஒருமனப்பாட்டை, மகிழ்ச்சியோடு 
வெளிப்படுத்த முயற்சி செய்வதே ஆகும்‌. ஆவியிலும்‌ மனதிலும்‌ 
ஒருமனப்பாடு இல்லாத போது, ஒத்துப்போகும்‌ தன்மை, அன்பு அல்லது 
புரிந்துகொள்ளுதல்‌ இல்லாதபோது, உடலுறவின்‌ மூலம்‌ ஒன்றிணைவது 
ஒரு வெற்றிடமாக மாறுவதில்‌ ஆச்சரியமுண்டா? 


மற்ற உறவுமுறைகள்‌ 
திருமணத்தைக்‌ குறித்த இந்த வலியுறுத்தலோடு, 5 மற்றும்‌ 6ம்‌ 


27 


அதிகாரங்களில்‌, அடிமைகளுக்கும்‌ அவர்களுடைய எஜமான்களுக்கு 
மிடையே உள்ள உறவைப்‌ பற்றி பவுல்‌ பேசுகிறார்‌. விசுவாசிகள்‌, வேலை 
செய்யும்‌ பணியாளர்களாக, எஜமான்களாக இந்த சத்தியங்களை ஒரு 
குறிப்பிட்ட அளவுவரை இன்றும்‌ பயன்படுத்தலாம்‌ (6: 5-9). பிள்ளைகளுக்கும்‌, 
பெற்றோர்களுக்கும்‌ கூட பின்பற்றக்கூடிய ஒழுங்குகள்‌ உள்ளன (6:1-4), 
இந்த அதிகாரங்களில்‌, இந்த நிருபத்திலுள்ள சத்தியங்கள்‌, உங்கள்‌ 
அயலாரிடமிருந்து ஆரம்பித்துப்‌ பின்பற்றக்கூடியவை என்று பவுல்‌ கூறுகிறார்‌. 
இந்த நிருபத்திலுள்ள, பின்பற்றப்படவேண்டிய பகுதியை, “உறவு 
முறைகளுக்கான அலங்கார அங்கிகள்‌” என்று நாம்‌ அழைக்கலாம்‌. 
ஆறாம்‌ அதிகாரத்தில்‌, “வான மண்டலத்தில்‌” என்ற வார்த்தையை 
எதிர்மாறான விதத்தில்‌ பயன்படுத்துகிறார்‌. ஆவியின்‌ உலகில்‌, நல்ல 
ஆவிகளும்‌, தீய ஆவிகளும்‌ உண்டு. பவுல்‌, நம்முடைய போராட்டம்‌ 
ஆவிக்குரிய போராட்டம்‌ என்றும்‌, நம்முடைய சத்துரு ஆவியின்‌ 
உலகில்‌ இருப்பதாகவும்‌ கூறுகிறார்‌. நம்முடைய சத்துருவாகிய 
“துரைத்தனங்களோடும்‌, அதிகாரங்களோடும்‌, இப்பிரபஞ்சத்தின்‌ அந்தகார 
லோகாதிபதிகளோடும்‌, வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின்‌ 
சேனைகளோடும்‌'” என்று பவுல்‌ விளக்குகிறார்‌ வச 12). 


நாம்‌ ஆவிக்குரிய வெற்றியோடு வாழ்வதற்கான ஒரே வழி, இந்த 
ஆவிக்குரிய அதிகாரங்கள்‌ மேல்‌ வெற்றியுடையவர்களாயிருப்பது தான்‌. 
நாம்‌ ஆவிக்குரிய ரீதியில்‌ வெற்றிபெற, தேவனுடைய சர்வாயுதவர்க்கத்தையும்‌ 
தரித்துக்‌ கொள்ள வேண்டும்‌ (13-17). நாம்‌ ஒவ்வொரு நாளும்‌ தேவனுடைய 
எல்லா சர்வாயுத வர்க்கத்தையும்‌ போட்டுக்கொண்டு, பின்பு நம்முடைய 
ஆவிக்குரிய போராட்டங்களைப்‌ போராடச்‌ செல்ல வேண்டும்‌. 
இரட்சணியமென்னும்‌ தலைச்சீராவையும்‌, நீதியென்னும்‌ மார்க்கவசத்தையும்‌ 
தரித்தவர்களாயும்‌, விசுவாசமென்னும்‌ கேடகத்தைப்‌ பிடித்துக்கொண்டு, 
தேவவசனமாகிய ஆவியின்‌ பட்டயத்தையும்‌ எடுத்துக்கொண்டு 
சமாதானத்தின்‌ சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம்‌ என்னும்‌ பாதரட்சையைக்‌ 
கால்களிலே தொடுத்தவர்களாய்‌ செல்ல வேண்டும்‌ என்று பவுல்‌ கூறுகிறார்‌ 
ஒவ்வொரு சர்வாயுதவர்க்கத்தையும்‌ நாம்‌ ஜெபத்தோடே அணிந்து கொள்ள 
வேண்டும்‌. இந்தப்‌ பாவம்‌ நிறைந்த உலகில்‌, கர்த்தருக்காக நிற்பதற்கு நாம்‌ 
வைத்திருக்க வேண்டிய ஆயுதங்கள்‌ இவை, நாம்‌ நம்முடைய சொந்த 
பலத்தால்‌ அல்ல, பரிசுத்த ஆவியின்‌ வல்லமையைக்‌ கொண்டு போராட 
வேண்டும்‌. 

நீங்கள்‌ இரட்சணியமென்னும்‌ தலைச்சீராவை போட்டுக்‌ 
கொண்டுள்ளீர்களா? நீங்கள்‌ பாவத்தின்‌ அதிகாரங்களிலிருந்து 
இரட்சிக்கப்பட்டுள்ளீர்கள்‌ என்பதை உங்கள்‌ மனதில்‌, நீங்கள்‌ 
அறிந்திருக்கிறீர்களா? உங்களுடைய இருதயம்‌ நீதியென்னும்‌ 


28 


மார்க்கவசத்தால்‌ பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா? விசுவாசமென்னும்‌ கேடகத்தை 
நீங்கள்‌ பயன்படுத்துகிறீர்களா? தேவ வசனமாகிய ஆவியின்‌ பட்டயத்தை 
எப்படி பயன்படுத்துவது என்று உங்களுக்குத்‌ தெரியுமா? சமாதானத்தின்‌ 
சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம்‌ என்னும்‌ பாதரட்சையை கால்களிலே 
தொடுத்துக்கொள்கிறீர்களா? ஒவ்வொரு சர்வாயுதவர்க்கத்தையும்‌ 
ஜெபத்தோடே போட்டுக்கொள்கிறீர்களா? 


29 


அத்தியாயம்‌ ஆறு 
பவுல்‌, பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம்‌ 


அப்போஸ்தலராகிய பவுல்‌, பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்தின்‌ 
ஆய்வை நாம்‌ தொடங்கும்போதே, பிலிப்பியில்‌ இருந்த சபை, பவுல்‌ பெற்றுக்‌ 
கொண்ட ஒரு பரலோகத்‌ தரிசனத்தின்‌ விளைவாக நாட்டப்பட்டது என்பதை 
நாம்‌ நினைவில்‌ வைத்துக்‌ கொள்ளவேண்டும்‌ “நீர்‌ மக்கெதோனியாவுக்கு 
வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்‌” (அப்போஸ்தலர்‌ 16:9) என்று 
கூறிய ஒரு மனிதரை அவர்‌ கண்டார்‌. ஐரோப்பாவிலிருந்து, இந்த உலகத்தின்‌ 
மேற்கு பகுதிகளுக்குள்ளாக, சுவிசேஷமும்‌, நாகரிகமும்‌ அந்தப்‌ பரலோக 
தரிசனத்தின்‌ விளைவாகதான்‌ பரவியது. 


பவுல்‌ பிலிப்பி பட்டணத்தை விட்டுச்‌ சென்ற பிறகு, பிலிப்பிய 
சபை அவருக்குப்‌ பிடித்தமான சபையாக மாறியது. பவுலுக்கும்‌ பிலிப்பிய 
சபைக்குமுள்ள பிணைப்பை விளக்கும்‌ வார்த்தை ஐக்கியம்‌ என்ற 
வார்த்தையாகும்‌. பவுல்‌, பிலிப்பிய சபையை சுவிசேஷத்திற்கு உடன்பட்ட 
சபை என்று குறிப்பிடுகிறார்‌ (பிலிப்பியர்‌ 1:3). ஒவ்வொரு சபையும்‌ 
எப்படியிருக்கவேண்டும்‌ என்பதற்கு இது ஒரு அருமையான 
எடுத்துக்காட்டாகும்‌. ஒரு சபை என்பது தன்னிடம்‌ அங்கத்தினர்‌ 
அல்லாதவர்களுக்கு நன்மையைச்‌ செய்யும்‌ நிறுவனமாயிருக்கிறது, ஏனெனில்‌, 
சபையின்‌ நோக்கம்‌ மகாபெரிய (சுவிசேஷம்‌) பணியை நிறைவேற்றுவதும்‌, 
இழந்து போன ஒரு உலகத்திற்கு சுவிசேஷத்தைக்‌ கொடுப்பதும்‌ தான்‌. 

பிலிப்பிய சபை பவுலின்‌ மாதிரி சபையாயிருந்ததற்கு முதல்‌ 
காரணம்‌ அது ஒரு மிஷனரி சபையாயிருந்தது. பவுல்‌ எத்தனை முறை 
சுவிசேஷத்தைக்‌ குறிப்பிடுகிறார்‌ என்பதை நீங்கள்‌ கவனித்தால்‌, பிலிப்பிய 
சபையில்‌ இதை நீங்கள்‌ காண்பீர்கள்‌. 

பவுல்‌ பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம்‌, உண்மையிலேயே ஒரு 
போதனைக்‌ கடிதமல்ல, அது ஒரு அன்புக்‌ கடிதம்‌. அது ஒரு அழகான, 
ஊக்கமளிக்கும்‌, நன்றி கூறும்‌ குறிப்பாகும்‌. பவுல்‌ மற்ற பட்டணங்களில்‌ 
ஊழியம்‌ செய்த போது, அவருக்குத்‌ தேவையான பொருளாதரா உதவியைக்‌ 
கொடுத்துத்‌ தாங்கியது பிலிப்பிய சபையாகும்‌. 


30 


பவுல்‌ பிலிப்பியருக்கு எழுதிய நிருபமும்‌ “சிறையில்‌ எழுதப்பட்ட 
நிருபங்களில்‌”” ஒன்றாகும்‌. எபேசியர்‌, பிலிப்பியர்‌, கொலோசெயர்‌, பிலேமோன்‌ 
மற்றும்‌ 11 தீமோத்தேயு ஆகியவை சிறை நிருபங்கள்‌ என்று 
அமைக்கப்படுகின்றன, ஏனெனில்‌. இவை பவுல்‌ சிறையிலிருந்த போது 
எழுதப்பட்டவை. பவுல்‌ சிறையிலிருந்த போது அவருக்கு ஒரு பரிசை அனுப்பி, 
தங்களுடைய உதவியைத்‌ தொடர்ந்து செய்து வந்தவர்கள்‌ பிலிப்பிய 
விசுவாசிகள்‌. பவுல்‌, பிலிப்பியரின்‌ பரிசுக்காக அவர்களுக்கு நன்றி கூறும்‌ 
போது, தான்‌ உதவியை நாடவில்லை என்றும்‌, “உங்கள்‌ கணக்குக்குப்‌ 
பலன்‌ பெருகும்படியே நாடுகிறேன்‌” என்றும்‌ எழுதுகிறார்‌ (4:17). பிலிப்பியர்‌, 
தனக்கு இந்த உபகாரத்தை அனுப்பியதற்காக, தேவன்‌ அவர்களுக்கு 
கைமாறு அளிப்பார்‌ என்று பவுல்‌ அறிந்திருந்தார்‌. 

பிலிப்பியரின்‌ நான்கு அதிகாரங்களுமே, கிறிஸ்துவைப்‌ போல்‌ 
வாழ்வதைக்‌ குறித்த தொகுப்பை அளிக்கிறது. முதல்‌ அதிகாரத்தின்‌ 
கருப்பொருள்‌, “கிறிஸ்துவைப்‌ போல்‌ வாழ்வதற்கான தத்துவமும்‌ உணர்வும்‌” 
குறித்ததாகும்‌. இங்கு, கிறிஸ்துவின்‌ சீஷராக எப்படி வாழ்வது என்பதை, 
பவுல்‌ தன்‌ சொந்த வாழ்க்கையிலிருந்து காண்பிக்கிறார்‌. 

இரண்டாம்‌ அதிகாரத்தில்‌, “கிறிஸ்துவைப்‌ போல்‌ வாழ்வதற்கான 
மாதிரிகள்‌” பற்றி பவுல்‌ எழுதுகிறார்‌. கிறிஸ்துவைப்‌ போல்‌ வாழ்வதற்கான 
தத்துவத்திலும்‌, உணர்விலும்‌, உண்மையிலேயே மாதிரியாயிருந்த பல 
முன்மாதிரியான மக்களை பவுல்‌ நமக்குக்‌ கொடுக்கிறார்‌. 


பவுல்‌ மூன்றாம்‌ அதிகாரத்தில்‌, கிறிஸ்துவைப்‌ போல்‌ வாழ்வதன்‌ 
நோக்கத்தையும்‌, பரிசையும்‌ பற்றி வெளிப்படுத்துகிறார்‌ அப்போஸ்தலர்‌ 
பணியில்‌ ஒரு முறைக்கு மேலாகவே குறிப்பிட்டது போல, தமஸ்கு செல்லும்‌ 
வழியில்‌ தான்‌ மனந்திரும்பிய அனுபவத்தை அவர்‌ மீண்டும்‌ 
ஞாபகப்படுத்துகிறார்‌. இந்த முறை, அந்த அனுபவத்தின்‌ விளைவுகளை 
வலியுறுத்துகிறார்‌. இதைக்‌ கூறும்‌ போது, தேவனுடைய சித்தத்தை அறிந்து 
கொள்வது எப்படி என்று அவர்‌ கூறுகிறார்‌. பவுல்‌ தேவனுடைய சித்தத்தை, 
“கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ தேவன்‌ அழைத்த பரம அழைப்பின்‌ பந்தயப்‌ 
பொருள்‌” (3:14) என்று அழைக்கிறார்‌. இந்தப்‌ பந்தயப்‌ பொருளை எப்படி 
கண்டடைவது, கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ தேவன்‌ அழைத்த பரம அழைப்பை 
எப்படி கண்டுகொள்வது என்று பவுல்‌ நமக்குக்‌ கூறுகிறார்‌. 


நான்காம்‌ அதிகாரத்தில்‌, பவுல்‌, மிகவும்‌ உலக அனுபவமுள்ள, 
செயல்படுத்தக்கூடிய காரியங்களை எழுதியுள்ளார்‌, இதை நாம்‌ 
“கிறிஸ்துவைப்‌ போன்ற வாழ்க்கை வாழ்வதற்காக எழுதப்பட்ட முறை” 
என்று அழைக்கலாம்‌. நடைமுறைக்கொத்த வார்த்தைகளில்‌, நாம்‌ 
கிறிஸ்துவில்‌ வாழ்வது எப்படி என்று கூறுகிறார்‌, தேவன்‌ நம்மைத்‌ தனிப்பட்ட 
ஒரு சமாதானத்தின்‌ நிலையில்‌ வைக்கும்‌ காரியத்தைக்‌ குறித்து தன்‌ 
சிந்தனைகளைக்‌ கூறுகிறார்‌. 


31 


பவுல்‌, தனக்குப்‌ பிடித்தமான சபைக்கு எழுதிய இந்த நிருபத்தை 
ஒவ்வொரு அதிகாரமாக இப்போது நாம்‌ பார்க்கலாம்‌. 


உணர்வும்‌ தத்துவமும்‌ 

முதல்‌ அதிகாரத்தின்‌ இருபது மற்றும்‌ இருபத்தோராம்‌ வசனங்களில்‌, 
பவுல்‌, “நான்‌ ஒன்றிலும்‌ வெட்கப்பட்டுப்‌ போகாமல்‌, எப்பொழுதும்போல 
இப்போழுதும்‌, மிகுந்த தைரியத்தோடே ஜீவனாலாகிலும்‌, சாவினாலாகிலும்‌, 
கிறிஸ்து என்‌ சரீரத்தினாலே மகிமைப்படுவாரென்று எனக்கு உண்டா 
யிருக்கிற வாஞ்சைக்கும்‌ நம்பிக்கைக்கும்‌ தக்கதாய்‌, அப்படி முடியும்‌. கிறிஸ்து 
எனக்கு ஜீவன்‌, சாவு எனக்கு ஆதாயம்‌,” என்று எழுதுகிறார்‌ (1:20.21). 


பவுலைப்‌ பொறுத்தவரை, கிறிஸ்துவைப்‌ பின்பற்றும்‌ ஒரு சீஷனுடைய 
தத்துவமும்‌ உணர்வும்‌, அவர்கள்‌ எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள்‌ என்பதைச்‌ 
சார்ந்ததாகும்‌. பவுல்‌, தன்னுடைய வாழ்வதைக்‌ குறித்த உணர்வை தான்‌ 
சிறையிலிருந்த நிலையோடு ஒப்பிடும்போது, கிறிஸ்துவுக்குள்‌ வாழும்‌ 
தத்துவத்தைப்‌ பற்றி குறிப்பிடுகிறார்‌. பவுல்‌: “ஜீவனாலாகிலும்‌, 
சாவினாலாகிலும்‌, விடுதலையாலாகிலும்‌, சிறையிருப்பிலாகிலும்‌, 
ஆரோக்கியத்திலாகிலும்‌, வியாதியிலாகிலும்‌, கிறிஸ்து என்‌ சரீரத்தினாலே 
மகிமைப்படவேண்டுமென்று விரும்பிகிறேன்‌. நான்‌ வாழ்ந்தால்‌, நான்‌ 
வாழ்வதன்‌ ஒரே நோக்கம்‌ கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதுதான்‌. நான்‌ 
மரித்தால்‌ என்‌ மரணத்திலும்‌ கிறிஸ்துவை மகிமைப்படுத்தவே 
விரும்புகிறேன்‌” என்கிறார்‌. 


இது, உண்மையிலேயே கிறிஸ்துவுக்காக வாழ்பவரான ஒருவருடைய 
தத்துவமாகும்‌. 

தனிப்பட்ட ஒரு விசுவாசியின்‌ பொறுப்பிற்கு அப்பால்‌ கிறிஸ்துவில்‌ 
வாழ்வது என்பது ஒரு குழு விளையாட்டைப்‌ போன்ற ஒரு கூற்றை பிலிப்பியர்‌ 
வலியுறுத்துகிறது. சபையானது, பரிசுத்தவான்‌௧ளை ஊழியத்திற்காகப்‌ 
பயிற்றுவிக்க வேண்டும்‌ என்று கர்த்தர்‌ விரும்புகிறார்‌. சபையின்‌ எல்லா 
ஊழியமும்‌, சபையின்‌ எல்லா அங்கத்தினர்களுக்குமுரியது என்று எப்போது 
சாதாரண மக்கள்‌ உணர்கிறார்களோ, அப்போது இயேசு கிறிஸ்துவின்‌ 
சபை உண்மையில்‌ எப்படி இருக்க வேண்டும்‌ என்று உருவாக்கப்பட்டதோ 
அப்படியே இருக்கும்‌ (அன்று நாம்‌ பெரிய பொறுப்பை நிறை வேற்றுவோம்‌. 


பின்பு முதல்‌ அத்தியாயத்தில்‌, பவுல்‌ சபையைக்‌ குறித்து அழகான 
ஒரு விளக்கத்தைக்‌ கொடுக்கிறார்‌: “நான்‌ வந்து உங்களைக்‌ கண்டாலும்‌, 
நான்‌ வராமலிருந்தாலும்‌, நீங்கள்‌ ஒரே ஆவியிலே உறுதியாய்‌ நின்று, ஒரே 
ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின்‌ விசுவாசத்திற்காகக்‌ கூடப்போராடி, 
எதிர்க்‌ கிறவர்களால்‌ ஒன்றிலும்‌ மருளாதிருக்கிறீர்களென்று உங்களைக்‌ 
குறித்து நான்‌ கேள்விப்படும்படி, எவ்விதத்திலும்‌ நீங்கள்‌ கிறிஸ்துவின்‌ 


32 


சுவிசேஷத்திற்குப்‌ பாத்திரராக மாத்திரம்‌ நடந்துகொள்ளுங்கள்‌” (1:27). 

தன்னுடைய முன்மாதிரியான சபைக்கும்‌ பவுலுடைய முன்மாதிரி 
இப்படியாக விவரிக்கப்படலாம்‌: “ஒவ்வொரு அங்கத்தினரும்‌ 
கிறிஸ்துவிலிருக்கும்‌ ஒரு சபை; கிறிஸ்துவுக்குள்ளிருக்கும்‌ எல்லோரும்‌ 
கிறிஸ்துவைப்‌ போலிருக்கிறார்கள்‌; கிறிஸ்துவுக்குள்ளிருக்கும்‌, 
கிறிஸ்துவைப்போலிருக்கும்‌ எல்லோரும்‌, ஒன்றாக சுவிசேஷம்‌ 
விசுவாசிக்கப்படும்படியாக, மிகவும்‌ சுறுசுறுப்புடன்‌ ஒற்றுமையாக 
இருக்கிறார்கள்‌.” நீங்கள்‌ அங்கத்தினராயிருக்கும்‌, அருகிலிருக்கும்‌ 
சபையைப்‌ போலிருக்கிறதா இது? உங்கள்‌ சபையிலிருக்கும்‌ ஒவ்வொரு 
அங்கத்தினரும்‌, கிறிஸ்துவை உண்மையாகப்‌ பின்பற்றுபவராக, 
சுவிசேஷத்திற்கேற்ற ஒரு ஜீவியத்தை ஜீவிக்கிறார்கள்‌ என்று உங்களால்‌ 
கூற முடியுமா? உங்கள்‌ சபையிலுள்ள கிறிஸ்துவைப்‌ போன்ற 
அங்கத்தினர்களெல்லாம்‌ ஒன்றாக கிறிஸ்துவைப்‌ போலிருப்பதைக்‌ கவனித்து, 
அவிசுவாசிகளும்‌ சுவிசேஷத்தை நம்புகிறார்களா? 


அப்போஸ்தலராகிய பவுல்‌, பிலிப்பிய சபைக்கு எழுதிய நிருபம்‌, 
ஒரு முன்மாதிரியாக, சபையின்‌ தன்மை, சாராம்சம்‌ மற்றும்‌ செயல்பாடு 
குறித்து நமக்குக்‌ காட்டுகிறது. ஒவ்வொரு சபைக்கும்‌, இயேசுகிறிஸ்துவின்‌ 
உண்மையான ஒவ்வொரு சீஷனுக்கும்‌ இந்த மாதிரி முன்மாதிரி 
யாகயிருக்க வேண்டும்‌. கிறிஸ்துவில்‌, கிறிஸ்துவைப்போல்‌ ஒவ்வொருநாளும்‌ 
வாழ்வதற்கு, தேவையான உணர்வையும்‌ தத்துவத்தையும்‌ தரும்‌ 
சபையாயிருக்க வேண்டும்‌. 


33 


அத்தியாயம்‌ ஏழு 
கிறிஸ்துவைப்‌ போல்‌ வாழ்வதற்கான முன்மாதிரிகள்‌ 


பிலிப்பியருக்கு பவுல்‌ எழுதிய நிருபத்தின்‌ கருப்பொருள்‌ 
“கிறிஸ்துவைப்‌ போல்‌ வாழ்வது” ஆகும்‌. இரண்டாம்‌ அதிகாரத்தில்‌ 
கிறிஸ்துவைப்‌ போல்‌ வாழ்வதற்கான ஒரு பொதுவான மாதிரியை பவுல்‌ 
நமக்குக்‌ கொடுக்கிறார்‌. அவர்‌, பிலிப்பியர்களிடம்‌, கிறிஸ்துவைப்‌ போல்‌ 
வாழ்வதென்பது, தாழ்மையைக்‌ கடைப்பித்தல்‌, அன்பான மனதைக்‌ 
கொண்டிருத்தல்‌, ஒரே சிந்தையாக இருத்தல்‌ ஆகியவற்றைக்‌ கொண்டுள்ளது 
என்றார்‌. 

பவுல்‌, பிலிப்பியர்களுக்கு தாழ்மையுள்ள மனதையுடையவர்‌ 
களாயிருக்க வேண்டும்‌ என்று கூறும்‌ போது, அவர்களுக்குப்‌ பணிவையும்‌, 
அன்பையும்‌ கற்றுக்‌ கொடுக்கிறார்‌. அவர்‌: “ஒருவரையொருவர்‌ தங்களிலும்‌ 
மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள்‌ ”” (2:3) என்று பணிவைப்‌ பற்றி 
சுருக்கிக்‌ கூறுகிறார்‌. பவுல்‌ கூச்ச சுபாவத்தைப்‌ பற்றியோ, அற்பமான சுய 
மரியாதையைப்‌ பற்றியோ பேசவில்லை. ஆனால்‌ மற்ற ஜனங்களைக்‌ 
கட்டியெழுப்பக்‌ கூடிய தன்னலமற்ற அன்பையும்‌, பணிவையும்‌ குறித்துக்‌ 
கூறுகிறார்‌. 


நீங்கள்‌ அன்பின்‌ சிந்தனையுடைவர்களாயிருந்தால்‌, இதையும்‌ 
தாண்டிச்‌ செல்லுங்கள்‌. அன்பின்‌ சிந்தனையுடையவர்‌, “ஆதலால்‌, மனுஷர்‌ 
உங்களுக்கு எவைகளைச்‌ செய்ய விரும்புகிறீர்களோ, அவைகளை நீங்களும்‌ 
அவர்களுக்குச்‌ செய்யுங்கள்‌ இதுவே நியாயப்பிரமாணமும்‌ 
தீர்க்கதரிசனங்களுமாம்‌” (மத்தேயு 7:12) என்ற பொன்‌ மொழியை செயல்‌ 
படுத்துகிறார்‌. அதை பவுல்‌: “அவனவன்‌ தனக்கானவைகளையல்ல, 
பிறருக்கானவைகளையும்‌ நோக்குவானாக” (2:4) என்று வெளிப்‌ 
படுத்துகிறார்‌. நீங்கள்‌ உங்கள்‌ சொந்த அழுத்தங்களையும்‌ பிரச்சனை 
களையும்‌ குறித்து முதலாவது சிந்திக்கிறீர்களா? அல்லது மற்றவர்களுடைய 
அழுத்தங்களையும்‌ பிரச்சனைகளையும்‌ உங்களுடையவற்றிற்கு முன்பு 
வைக்கிறீர்களா? 


நாம்‌ தாழ்மையும்‌, அன்புமுடையவர்களாக அன்பாயிருந்தால்‌, 


34 


தற்பெருமை மற்றும்‌ தன்னலம்‌ போன்ற தடைகளை மேற்கொள்ளலாம்‌ 
அப்போது நாம்‌ ஒரே சிந்தனையுள்ளவர்களாவோம்‌. பவுல்‌ நாம்‌ ஒரே 
ஆத்துமாவும்‌ ஒரே ஆவியுமுள்ளவர்களாயிருப்பதை பிறருக்கு 
வெளிப்படுத்துகிறவர்களாகயிருக்க வேண்டும்‌ 1-27 என்று கூறுகிறார்‌. 
கிறிஸ்துவின்‌ சீஷர்களுக்கு சில நேரங்களில்‌ கிறிஸ்துவின்‌ சபையிலே 
சண்டைகள்‌ ஏற்படும்‌. பல வேளைகளில்‌ இப்படி அவர்கள்‌ செய்யும்‌ போது, 
இந்தச்‌ சண்டைகளின்‌ அடித்தளத்தில்‌, நீங்கள்‌ பெருமையையும்‌, 
தன்னலத்தையும்‌ பார்க்க முடியும்‌. நாம்‌ தாழ்வு, அன்பு போன்ற 
சிந்தனையுள்ளவர்களாக, ஒரே சிந்தனையுள்ளவர்களாயிருந்தால்‌, நம்முடைய 
சபையிலுள்ள சண்டைகளைத்‌ தீர்த்துக்‌ கொள்ளலாம்‌. 


கிறிஸ்துவின்‌ முன்மாதிரி 


இந்த சத்தியங்களை அளித்த பின்பு, பவுல்‌ சில முன்மாதிரிகளைக்‌ 
எடுத்துக்‌ கூறுகிறார்‌, முதலாவதாக கிறிஸ்துவின்‌ முன்மாதிரியைப்‌ பற்றிக்‌ 
கூறுகிறார்‌ (2:5-11). 


இயேசு ஒரு மனிதனாக மட்டும்‌ ஆகவில்லை. அவர்‌ மனிதர்களின்‌ 
அடிமையாக, மனிதர்களுக்கு பணிசெய்பவராக மாறினார்‌. அவர்‌ தம்மைத்‌ 
தாமே தாழ்த்தி, மரணபரியந்தமும்‌, கீழ்ப்படிதலுள்ளவராகி, உலகத்தின்‌ 
பாவங்களுக்காக மரித்தார்‌. இப்படியாக, இயேசு தம்மைத்தாமே 
தாழ்த்தியபடியால்‌, பிதாவாகிய தேவன்‌ அவரை எல்லாவற்றிற்கும்‌ மேலாக 
உயர்த்தினார்‌ (9. 


கிறிஸ்து பணிவுள்ளவராக, அன்புள்ளவராக இருந்தது போல்‌ 
நீங்களும்‌ நானும்‌ இருக்க வேண்டும்‌ என்று பவுல்‌ கூறுகிறார்‌. நாம்‌ 
தன்னலத்தை மையமாகக்‌ கொண்டிராமல்‌, மற்றவர்களையும்‌, 
கிறிஸ்துவையும்‌, அன்பையும்‌ மையமாகக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌, 
அப்போது கிறிஸ்துவிலும்‌, கிறிஸ்துவைப்‌ போலவும்‌ வாழ்ந்து மற்றவர்களுக்கு 
முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்‌. 


பவுலின்‌ முன்மாதிரி 


இரண்டாவது அதிகாரத்தில்‌, பவுல்‌ தன்னுடைய சொந்த வாழ்வின்‌ 
முன்மாதிரியையும்‌ அளிக்கிறார்‌. அவர்‌, “மேலும்‌, உங்கள்‌ விசுவாசமாகிய 
பலியின்மேலும்‌ ஊழியத்தின்‌ மேலும்‌ நான்‌ வார்க்கப்பட்டுப்போனாலும்‌, 
நான்‌ மகிழ்ந்து, உங்களனைவரோடுங்கூடச்‌ சந்தோஷப்படுவேன்‌. 
இதினிமித்தம்‌, நீங்களும்‌ மகிழ்ந்து, என்னோடேகூடச்‌ சந்தோஷப்படுங்கள்‌”” 
(17-18), என்று எழுதுகிறார்‌. பவுல்‌, தானே கிறிஸ்துவின்‌ முன்மாதிரியைப்‌ 
பின்பற்றியதாகக்‌ கூறுகிறார்‌. பழைய ஏற்பாட்டு ஆலய வழிபாட்டில்‌, 
“ஊற்றப்படும்‌ காணிக்கைகள்‌” இருந்தன, அப்போது ஆசாரியர்‌, பலிபீடத்தில்‌ 
ஒரு பலியை ஊற்றுவார்‌. பவுல்‌ தன்னையே இந்த ஊற்றப்படும்‌ பலிக்கு 


35 


ஒப்பிடுகிறார்‌, பிலிப்பியர்‌ விசுவாசிகளாகும்படி, அவருடைய வாழ்வின்‌ 
இரத்தம்‌ ஊற்றப்பட்டது. 
தீமோத்தேயுவின்‌ முன்மாதிரி 


அடுத்ததாக, பவுல்‌, “அன்றியும்‌, நானும்‌ உங்கள்‌ செய்திகளை 
அறிந்து மனத்தேறுதல்‌ அடையும்படிக்குச்‌ சீக்கிரமாய்த்‌ தீமோத்தேயுவை 
உங்களிடத்தில்‌ அனுப்பலாமென்று கர்த்தராகிய இயேசுவுக்குள்‌ 
நம்பியிருக்கிறேன்‌. அதேனேன்றால்‌, உங்கள்‌ காரியங்களை உண்மையாய்‌ 
விசாரிக்கிறதற்கு என்னைப்போல மனதுள்ளவன்‌ அவனையன்றி 
வேறொருவனும்‌ என்னிடத்திலில்லை. மற்றவர்களெல்லாரும்‌ கிறிஸ்து 
இயேசுவுக்குரியவைகளைத்‌ தேடாமல்‌, தங்களுக்குரியவைகளையே 
தேடுகிறார்கள்‌. தகப்பனுக்குப்‌ பிள்ளை ஊழியஞ்செய்வது போல, அவன்‌ 
என்னுடனேகூட சுவிசேஷத்தினிமித்தம்‌ ஊழியஞ்செய்தானென்று 
அவனுடைய உத்தமகுணத்தை அறிந்திருக்கிறீர்கள்‌'” (19-22) என்று 
எழுதுகிறார்‌. தீமோத்தேயு, கிறிஸ்துவின்‌ அர்ப்பணிப்புள்ள ஒரு 
ஊழியக்காரராய்‌ இருந்தது போல்‌ தெரிகிறது. 


பவுல்‌ பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்தின்‌ இந்த இரண்டாவது 
அதிகாரத்தின்‌ முடிவில்‌, தான்‌ சிறையிலிருந்தபோது தனக்கு, பிலிப்பியரின்‌ 
காணிக்கையைக்‌ கொண்டுவந்த வயதான மனிதராகிய 
எப்பாப்பிரோதீத்துவின்‌ முன்மாதிரியைக்‌ குறித்துக்‌ கூறுகிறார்‌. பவுல்‌ 
எப்பாப்பிரோதீத்துவை எப்படி வர்ணிக்கிறார்‌ என்று பாருங்கள்‌: “மேலும்‌, 
என்‌ சகோதரனும்‌, உடன்‌ வேலையாளும்‌, உடன்‌ சேவகனும்‌, உங்கள்‌ 
ஸ்தானாபதியும்‌, என்‌ குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான 
எப்பாப்பிரோதீத்துவை உங்களிடத்தில்‌ அனுப்பவேண்டுமென்று 
எண்ணினேன்‌” (25). கிறிஸ்துவின்‌ சரீரத்தில்‌, வெவ்வேறு நிலைகளிலுள்ள 
ஐக்கியங்கள்‌ உண்டு. பவுல்‌ எப்பாப்பிரோதீத்துவை, ஒரு சகோதரனாக, 
உடன்‌ சேவகனாக, உடன்‌ ஸ்தானாபதியாக, உங்களுடைய தூதுவராக, 
ஊழியக்காரராக விளக்கிக்‌ கூறும்போது அந்த ஐக்கியங்களின்‌ நிலையை 
நமக்குக்‌ காண்பிக்கிறார்‌ என்று நான்‌ நினைக்கிறேன்‌. 

இந்த ஐக்கியங்களின்‌ நிலைகள்‌ என்பதன்‌ அர்த்தம்‌ என்ன? 
பவுலுடைய மனதில்‌, சகோதரன்‌ என்பவன்‌, தன்னோடு கிறிஸ்துவிலுள்ள 
மற்றொரு மனிதனைக்‌ குறிப்பதாகும்‌ என்று நம்புகிறேன்‌. பவுலைப்‌ 
பொறுத்தவரை, உடன்‌ சேவகன்‌ என்பவர்‌ தன்னோடு “இணைந்து”, அடங்கி 
கிறிஸ்துவில்‌, கிறிஸ்துவுக்காகப்‌ பணிபுரியும்‌ ஒரு சகோதரன்‌; உடன்‌ 
ஸ்தானாபதி என்பவன்‌, கிறிஸ்துவிலும்‌, கிறிஸ்துவுக்காகவும்‌, தன்னோடு 
கூட, தன்‌ ஜீவனைக்‌ கொடுக்கவும்‌ தயாராயிருந்தவன்‌ என்று பவுல்‌ 
எண்ணினார்‌. பவுலோடு இந்த மூன்று நிலைகளில்‌ உறவுமுறையை 
வைத்திருந்த பிலிப்பியர்களால்‌ அனுப்பப்பட்ட தூதுவரும்‌, ஊழியக்காரரும்‌ 


36 


எப்பாப்பிரோதீத்து ஆவார்‌. எனவே கிறிஸ்துவைப்‌ போன்ற வாழ்க்கை 
வாழ்ந்ததற்கு மிகவும்‌ பெரிய ஒரு முன்மாதிரி இந்த வயதான மனிதனின்‌ 
முன்மாதிரியாகும்‌. 


கிறிஸ்துவைப்போல்‌ வாழ்வதற்கான பரிசு 


நாம்‌ பிலிப்பியர்‌ மூன்றாம்‌ அதிகாரத்திற்கு வரும்போது, 
அப்போஸ்தலராகிய பவுல்‌, தமஸ்குவுக்கு செல்லும்‌ வழியிலே கிறிஸ்து 
தன்னை எதற்காக சந்தித்தாரோ, அந்த சந்திப்பின்‌ நோக்கத்தை கையாளுவது 
பற்றி எழுதுகிறார்‌. 3-11 வசனங்களில்‌, பவுல்‌ தன்னுடைய மனந்திரும்புதலின்‌ 
அனுபவத்தை, அவற்றின்‌ விளைவுகளைக்‌ கொண்டு நமக்குக்‌ கூறுகிறார்‌. 
தான்‌ ஒரு காலத்தில்‌, பெரிய சாதனைகள்‌ என்று கருதியிருந்த (உதாரணமாக, 
ஒரு பரிசேயனாக தனக்கிருந்த அந்தஸ்து போன்ற காரியங்கள்‌) 
அனைத்தையும்‌ பட்டியலிடுகிறார்‌. கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்பு இந்த 
சாதனைகள்‌ எல்லாம்‌, அவருக்குப்‌ பெருமையை அளிக்கக்கூடிய 
காரியங்களாயிருந்தன. ஆனால்‌ அவர்‌ மனந்திரும்பிய பின்‌, அவருடைய 
எண்ணம்‌ மாறியது. அவர்‌ அந்தக்‌ காரியங்களையெல்லாம்‌ “குப்பையாக”க்‌ 
கருதினார்‌ (8). தேவன்‌, இப்போது, அவர்‌ செய்யும்படியாகப்‌ பல முக்கியமான 
காரியங்களைக்‌ கொடுத்திருந்தார்‌. அப்போஸ்தலராகிய பவுல்‌, தம்முடைய 
சொந்த முன்‌ மாதிரியின்‌ மூலமாக, நம்முடைய வாழ்க்கையில்‌ தேவனுடைய 
சித்தத்தைக்‌ கண்டு கொள்ள ஒரு மிகவும்‌ நல்ல முறையில்‌ காட்டும்‌ ஒரு 
அற்புதமான அதிகாரமாகும்‌ இது. 

முதலாவதாக, பவுல்‌ மனந்திரும்பிய போது, தம்‌ வாழ்வில்‌ ஒரு 
புரட்சி ஏற்பட்டதைக்‌ கண்டார்‌. பவுல்‌ தன்னுடைய வாழ்வில்‌ தேவனுடைய 
சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும்‌ என்ற ஒரு தீர்மானத்தோடு அந்தப்‌ 
புரட்சிகரமான அனுபவத்திலிருந்து வெளியே வந்தார்‌. பின்பு தம்முடைய 
வாழ்வில்‌, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின்‌ வல்லமையின்‌ சக்தியைப்‌ 
பெற்றுக்‌ கொள்ள வாஞ்சித்தார்‌. 


பவுல்‌ ஒரு பந்தயத்தில்‌ ஒடுவது போலவும்‌, அந்த ஓட்டத்தை ஓட 
ஒரு விதி முறை உள்ளது போலவும்‌ இருக்கிறது. அந்தப்‌ பரிசை 
ஜெயிப்பதற்கு, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கான விதி 
என்னவென்றார்‌, நமக்கு இப்போதிருக்கும்‌ பகுத்துணர்வுக்கும்‌, அறிவுக்கும்‌ 
ஏற்ற அளவில்‌ நாம்‌ கீழ்ப்படிதலுள்ளவர்களாக இருக்க வேண்டும்‌. தேவன்‌ 
நமக்கு இப்போது காண்பிக்கும்‌ வெளிச்சத்தைப்‌ பின்பற்றி 
செயல்படுவோமானால்‌, அப்போது, அவருடைய முழுமையான சித்தத்தைக்‌ 
காணும்வரை தம்‌ வெளிச்சத்தை தேவன்‌ தொடர்ந்து தருவார்‌. இந்தப்‌ 
பந்தயத்தின்‌ முடிவில்‌ கொடுக்கப்படும்‌ பரிசை, பவுல்‌ “கிறிஸ்து 
இயேசுவுக்குள்‌ தேவன்‌ அழைத்த பரம அழைப்பின்‌ பந்தயப்‌ பொருள்‌” 
(14) என்று அழைக்கிறார்‌. தேவனுடைய சித்தத்தைக்‌ கண்டடைவது எப்படி 


37 


என்பதற்கு பவுல்‌ இன்னும்‌ சில காரியங்களையும்‌ கூறுகிறார்‌. அவர்‌ ஒரே 
ஒரு காரியத்திற்கு தம்முடைய முதன்மையான காரியங்களையெல்லாம்‌ 
ஒதுக்கி வைத்துவிட்டு முன்னுரிமை கொடுப்பதைக்‌ குறித்து எழுதுகிறார்‌. 
அந்த ஒரு காரியம்‌, “பின்னானவைகளை மறந்து, முன்னானவைகளை 
நாடி” (13) என்பதாகும்‌. “கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ தேவன்‌ அழைத்த 
பரம அழைப்பின்‌ பந்தயப்‌ பொருளுக்காக இலக்கை நோக்கித்‌ 
தொடருகிறேன்‌” (14) என்று ஒரே ஒரு காரியத்திற்காக தம்முடைய எல்லா 
முன்னுரிமைகளையும்‌ அவர்‌ விட்டுவிட்டது குறிப்பிடத்தக்கதாகும்‌. 


அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு எண்ணம்‌ உங்களுக்கு வந்ததுண்டா? 
நீங்கள்‌ இயேசு கிறிஸ்துவை சந்தித்த போது, நீங்களும்‌ அவரும்‌ ஒரு 
குறிப்பிட்ட நோக்கத்திற்காகத்‌ தான்‌ சந்தித்தீர்கள்‌ என்ற திட நம்பிக்கை 
உங்களிடம்‌ உண்டா? நீங்கள்‌, அவருக்காக செய்ய வேண்டிய, அவர்‌ 
விரும்பும்‌ ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியம்‌ உண்டு என்று நம்புகிறீர்களா? 
கிறிஸ்து இயேசுவில்‌, தேவன்‌ அழைத்த பரம அழைப்பின்‌ பந்தயப்‌ பொருளை 
பெற்றுக்கொள்ள ஆவலுடையவர்களாய்‌ ஒடுகிறீர்களா? 





தேவனுடைய அழைப்பாகிய அந்த பந்தயப்‌ பொருளை எப்படி 
ஜெயிப்பது என்பதற்கு பவுல்‌ பல உட்பார்வைகளைத்‌ தருகிறார்‌: உங்களுடைய 
முதன்மையான காரியங்களை ஆராயுங்கள்‌. முக்கியமான ஒரு காரியம்‌ 
என்ன? பின்னான காரியங்களை மறந்து விடுங்கள்‌. உங்களுக்கு 
முன்னாயிருக்கும்‌ காரியங்களை நோக்கியே செல்லுங்கள்‌. 
உங்களுக்கிருக்கும்‌ வெளிச்சத்தில்‌ வாழுங்கள்‌, இன்று தேவன்‌ உங்களுக்கு 
வைத்திருக்கும்‌ சித்தத்திற்குள்‌, நீங்கள்‌ எவ்வளவு தூரம்‌ பார்க்க முடிகிறதோ 
அவ்வளவு தூரம்‌ முன்னேறிச்‌ செல்லுங்கள்‌. 


38 


அத்தியாயம்‌ எட்டு 
சமாதானத்திற்கான ஒரு வழி 

பிலிப்பியரின்‌ நான்காம்‌ அதிகாரத்தில்‌, பவுல்‌ சமாதானத்தைப்‌ பற்றி 
எழுதுகிறார்‌. அவர்‌, உலக சமாதானத்தைப்பற்றியோ, இயேசு சிலுவையில்‌ 
தம்மை பலியாக்கி நமக்காக வாங்கிக்கொடுத்த தேவ சமாதானத்தைப்‌ 
பற்றியோகூட சிந்திக்கவில்லை. தேவ சமாதானம்‌ என்று அழைக்கப்படும்‌ 
ஒரு அழகான உண்மை நிலை உள்ளது என்ற நற்செய்தியை பவுல்‌ நம்மோடு 
பகிர்ந்து கொள்கிறார்‌. தேவ சமாதானம்‌ என்பது, நாம்‌ தேவனுடைய 
கட்டளைகளுக்குக்‌ கீழ்ப்படியும்‌ போது, தேவன்‌ நம்மை வைத்திருக்கக்‌ 
கூடிய ஒரு தொடர்‌ சமாதானத்தின்‌ நிலையாகும்‌. பிலிப்பியர்‌ 4 ஆம்‌ 
அதிகாரத்தில்‌, இந்த சமாதானத்தைப்‌ பெற்று, தக்க வைத்துக்‌ கொள்ள, 
பவுல்‌ பன்னிரெண்டு நிபந்தனைகளைத்‌ தருகிறார்‌. 


அவருடைய முதல்‌ நிபந்தனை, “நீங்கள்‌ ஒன்றுக்குங்‌ 
கவலைப்படாமல்‌” (ட இருங்கள்‌ என்பது. பவுல்‌, கவலை என்பது எந்த 
பயனுமற்றது என்று கூறுகிறார்‌. அதனால்‌ கவலைகொள்வது 
அழிவிற்கேதுவானது. உங்கள்‌ பிரச்சனைகளை சந்திக்க, உங்களுக்கு 
அவசியப்படும்‌ பலத்தை கவலை எரித்துப்போட்டுவிடும்‌. 


சமாதானத்திற்கான அவருடைய இரண்டாவது நிபந்தனை, 
“எல்லாவற்றையுங்குறித்து..... ஜெபத்தினாலும்‌...... தேவனுக்குத்‌ 
தெரியப்படுத்துங்கள்‌'” (6 என்பது. உங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள்‌ 
எப்படியிருந்தாலும்‌, உங்களுடைய கஷ்டம்‌ எவ்வளவு பெரிதாயிருந்தாலும்‌, 
தேவனிடம்‌ ஜெபிக்கக்‌ கூடிய சிலாக்கியம்‌ உங்களுக்கு உண்டு. 
உங்களுடைய ஜெபம்‌ ஒரு துன்பமான சூழ்நிலையிலிருந்து உங்களுக்கு 
விடுதலையைத்‌ தந்தாலும்‌, அல்லது அதனூடே வாழ்வதற்கான கிருபையைத்‌ 
தந்தாலும்‌ ஜெபம்‌ பயனுள்ளது தான்‌. எனவே, எல்லாவற்றுக்காகவும்‌ 
ஜெபியுங்கள்‌. 





பவுலுடைய, சமாதானத்திற்கான மூன்றாவது நிபந்தனை, 


39 


சிந்திப்பதைக்‌ குறித்தாகும்‌. அவர்‌, “எல்லா நல்ல காரியங்களைப்‌ பற்றியும்‌ 
சிந்தியுங்கள்‌?” என்று கூறுகிறார்‌ (8). பவுல்‌ நம்மை உண்மையானவை, 
ஒழுக்கமுள்ளவை, நீதியுள்ளவை கற்புள்ளவை, அன்புள்ளவை 
நற்கீர்த்தியள்ளவை ஆகியவற்றை சிந்திக்கும்படி உற்சாகப்படுத்துகிறார்‌. 
நீங்கள்‌ எப்படி சிந்திக்கப்‌ போகிறீர்கள்‌ என்பதைத்‌ தீர்மானியுங்கள்‌. 
உங்களுடைய சிந்தனைகள்‌ ஆடுகளைப்‌ போன்றவை; உங்களுடைய 
சிந்தனைகளை மேய்க்கும்‌ மேய்ப்பர்‌ நீங்கள்‌ தான்‌. உங்களுடைய 
சிந்தனைகளால்‌ கட்டுப்‌ படுத்தப்படாதீர்கள்‌, ஆனால்‌ உங்கள்‌ 
சிந்தனைகளைக்‌ கட்டுப்படுத்தி “நன்மையான காரியங்களை”ப்‌ பற்றி 
சிந்தியுங்கள்‌. 

பவுல்‌ இதை எழுதும்‌ போது, தம்முடைய தனிப்பட்ட பரிசுத்தத்தைக்‌ 
குறித்தும்‌ நமக்கு கூறுகிறார்‌ என்று நான்‌ நினைக்கிறேன்‌. சிறையில்‌, பவுல்‌ 
உண்மையல்லாதவை, ஒழுக்கமில்லாதவை, அநீதியானவை, சுத்தமற்றவை, 
கேவலமானவை மற்றும்‌ தீய செய்திகள்‌ ஆகியவற்றைக்‌ கண்டார்‌. எனவே, 
தான்‌ வாழும்படியாக இந்த நல்ல, நேர்மையான காரியங்களில்‌ தன்‌ மனதை 
வைக்க வேண்டியிருந்தது. 


தனிப்பட்ட சமாதானத்திற்காக பவுலுடைய நான்காவது நிபந்தனை 
மிகவும்‌ நடைமுறைக்கொத்த ஒன்றாகும்‌. அவர்‌, “நீங்கள்‌ என்னிடத்தில்‌ 
கற்றும்‌ அடைந்தும்‌ கேட்டும்‌ கண்டும்‌ இருக்கிறவைகளெவைகளோ, 
அவைகளையே செய்யுங்கள்‌; அப்பொழுது சமாதானத்தின்‌ தேவன்‌ 
உங்களோடிருப்பார்‌'” (9) என்று கூறுகிறார்‌. சில நேரங்களில்‌, சரியானவை 
என்று நமக்குத்‌ தெரியும்‌ காரியங்களை செய்வதற்கு நமக்கு 
தைரியமில்லாததால்‌, நம்முடைய சமாதானத்தை இழந்து விடுகிறோம்‌. நமக்கு 
தெரிந்தவற்றை நாம்‌ செய்யும்போது அது நம்மை சமாதானத்திற்குள்‌ 
வழிநடத்தும்‌. சரி என்று நாம்‌ அறியும்‌, நம்பும்‌ காரியத்தைச்‌ செய்வது தான்‌ 
பவுலினுடைய முறை (சங்கீதம்‌ 4). 

சமாதானத்திற்கான ஐந்தாவது நிபந்தனையை, நாம்‌ “புண்ணியம்‌ 
எதுவோ” அல்லது “நீங்கள்‌ நன்மையானவற்றில்‌ நம்பிக்கைக்‌ 
கொண்டிருந்தால்‌” என்ற வார்த்தைகளில்‌ பார்க்கிறோம்‌. அப்படியென்றால்‌ 
நன்மையானதில்‌ விசுவாசத்தை இழப்பதும்‌ சாத்தியம்‌ என்பது விளங்குகிறது 
(8). இதன்‌ அர்த்தம்‌, நாம்‌ நம்முடைய விசுவாசப்‌ பயணத்தில்‌ செய்திருக்கும்‌ 
எல்லா நற்காரியங்களின்‌ மதிப்பையும்‌ சந்தேகிக்கிறோம்‌. கிறிஸ்துவுக்காக 
ஊழியம்‌ செய்ததில்‌ பவுல்‌ என்ன லாபத்தை அடைந்தார்‌? சிறை, சிறையாக 
சென்றார்‌. அதனால்‌ என்ன பயன்‌ என்று சந்தேகப்படுவது சரியல்ல. நம்முடைய 
அல்லது மற்றவர்களுடைய நன்மையான கிரியைகளின்‌ மதிப்பை 
சந்தேகிப்பது “சமாதானத்‌ திருடனாக” இருக்கக்கூடும்‌. 


தனிப்பட்ட சமாதானத்திற்கான, பவுலின்‌ ஆறாவது நிபந்தனை, 


40 


“ஸ்தோத்தரித்தல்‌'” (6). நன்றியுணர்வைக்‌ குறித்த ஒரு திட்டமான 
மனப்பாங்கின்‌ ஆராதனையை நீங்கள்‌ வெளிப்படுத்தும்போது, நீங்கள்‌, 
உங்களுடைய சிந்தனைகளை எதிர்மாறான காரியங்களிலிருந்து விலக்கி, 
நன்மை தரும்‌ பசும்புல்வெளிக்கு நேராகத்‌ திருப்புகிறீர்கள்‌. உங்களுடைய 
தனிப்பட்ட அமைதியின்‌ நிலையை தக்க வைத்துக்‌ கொள்ள உங்களுக்கு 
உதவ ஆக்கப்பூர்வமான உதவும்‌ ஒரு காரியம்‌ ஸ்தோத்தரிப்பதாகும்‌. 


சமாதானத்திற்கான ஏழாவது நிபந்தனை பொறுமை. பொறுமை 
என்பது நாம்‌ கர்த்தருக்காகக்‌ விசுவாசத்தோடு காத்திருத்தலாகும்‌. பொறுமை 
என்பது மக்களோடு நமக்குப்‌ பொறுமை தேவைப்‌ படும்போது அன்பின்‌ 
காத்திருத்தலாகும்‌. பொறுமையின்மை “சமாதானத்‌ திருடன்‌'” ஆகும்‌. 
பொறுமை என்பது சமாதானத்தைக்‌ கொண்டு வரும்‌ பரிசுத்த ஆவியின்‌ 
கனியாகும்‌ (11). 


பின்பு பவுல்‌, சமாதானத்திற்கான தம்முடைய எட்டாவது 
நிபந்தனையைப்பற்றி எழுதுகிறார்‌: “உங்கள்‌ சாந்தகுணம்‌ எல்லா 
மனுஷருக்கும்‌ தெரிந்திருப்பதாக” (5). இது ஏற்றுக்‌ கொள்ளும்‌ ஒரு 
சாந்தகுணம்‌ ஆகும்‌. உங்களால்‌ மாற்ற முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலைகளை 
நீங்கள்‌ வாழ்வில்‌ ஏற்றுக்கொள்ளும்‌ போது சமாதானம்‌ உங்களைத்‌ தொடரும்‌. 
சாந்தமும்‌, பொறுமையும்‌ ஆவியின்‌ கனியாகும்‌ (கலாத்தியர்‌ 5:22.23). 


பவுல்‌, சமாதானத்திற்கான கடைசி நான்கு நிபந்தனைகளில்‌, 
உயிர்த்த கிறிஸ்துவோடு நமக்குள்ள உறவைப்‌ பற்றி கூறுகிறார்‌. அவர்‌: 
“கர்த்தர்‌ சமீபமாயிருக்கிறார்‌” என்று எழுதுகிறார்‌, அப்படியென்றால்‌, உங்கள்‌ 
கர்த்தருடைய சமீபத்தை மறவாதீர்கள்‌ (5) என்று அவர்‌ கூறுகிறார்‌. இது 
தான்‌ ஒன்பதாவது நிபந்தனை. பவுல்‌, தன்னுடைய கடைசி சிறையிருப்பின்‌ 
போது, அவர்‌ அறிந்திருந்த அனைவரும்‌ அவரைக்‌ கைவிட்டுவிட்ட 
நிலையிலும்‌, அவர்‌ தனிமையாயிருக்கவில்லை. அவர்‌ இந்த உலகத்திலிருந்த 
கடைசி நாட்களில்‌: “எல்லோரும்‌ என்னை கைவிட்டார்கள்‌; கர்த்தரோ 
எனக்குத்‌ துணையாக நின்று என்னாலே பிரசங்கம்‌ நிறைவேறுகிறதற்‌ 
காகவும்‌ ..... என்னைப்‌ பலப்படுத்தினார்‌” (11 தீமோத்தேயு 4-16,17) என்றார்‌. 
கர்த்தர்‌ எப்போதும்‌ நம்‌ அருகில்‌ இருக்கிறார்‌, நம்மை நடத்துகிறார்‌ என்பதை 
நாம்‌ நினைவில்‌ வைத்திருந்தால்‌, எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையிலும்‌ 
சமாதானத்தோடு இருக்கலாம்‌. 


இதே சந்தர்ப்பத்தில்‌ பவுல்‌ தன்னுடைய பத்தாவது நிபந்தனையையும்‌ 
எழுதுகிறார்‌: “கர்த்தருக்குள்‌ எப்பொழுதும்‌ சந்தோஷமாயிருங்கள்‌”. 
பிலிப்பியர்களை கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்கும்படி புத்தி சொல்வதன்‌ 
மூலம்‌, கிறிஸ்துவை அறிவதன்‌ மூலம்‌ சந்தோஷத்தைப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளுமாறு கூறுகிறார்‌ பவுல்‌. 


[3 


அவரது பதினோராவது நிபந்தனையையும்‌ எழுதுகிறார்‌. “புகழ்‌ 


41 


எதுவோ”. இதன்‌ அர்த்தம்‌, “தேவனுடைய சம்மதத்தை மதிக்கக்‌ 
கற்றுக்கொள்ளுங்கள்‌”” உங்கள்‌ சாந்தத்தை தக்க வைத்துக்‌ கொள்ள 
மனிதர்களைச்‌ சார்ந்திருந்தால்‌, உங்கள்‌ தனிப்பட்ட சாந்தம்‌ மிகவும்‌ 
பெலவீனமாயிருக்கும்‌. தேவனுடைய கட்டளைகளுக்குக்‌ கீழ்ப்படியும்‌ போது 
- சம்மதத்தைப்‌ பெறும்‌ போது நிலையான சந்தோஷமும்‌, சமாதானமும்‌ 
உங்களுக்கு உண்டாகும்‌. தேவன்‌ ஆபிரகாமோடு பேசியதாகக்‌ கூறப்படும்‌, 
வேதத்தில்‌ எழுதப்பட்டுள்ள நான்கு வார்த்தைகள்‌ இந்த சத்தியத்தை நமக்கு 
கற்பிக்கிறது. அந்த நான்கு வார்த்தைகள்‌, “நீ எனக்கு முன்பாக நடந்து” 
(ஆதியாகமம்‌ 17:1) என்பவை. நாம்‌ தேவனுக்கு “முன்பாக நடந்து” 
அவருடைய சம்மதத்தை நம்‌ வாழ்வில்‌ அனுபவிக்கும்‌ போது, ஆசிர்வாதம்‌ 
பெறுவோம்‌. 


சமாதானத்திற்கு பவுல்‌ கூறும்‌ கடைசி நிபந்தனை, “தேவசமாதானம்‌ 
உங்கள்‌ இருதயங்களையும்‌ உங்கள்‌ சிந்தனைகளையும்‌ கிறிஸ்து 
இயேசுவுக்குள்ளாகக்‌ காத்துக்‌ கொள்ள வேண்டியது (7). “தேவனே, என்னால்‌ 
முடியாது, ஆனால்‌ உம்மால்‌ முடியும்‌” என்று கூறுவது. நான்‌ யார்‌, நான்‌ 
எப்படி என்பது ஒரு பொருட்டல்ல; நீர்‌ என்ன செய்வீர்‌ என்பதே முக்கியம்‌. 
எனக்கு என்ன வேண்டும்‌ என்பது முக்கியமல்ல, நீர்‌ எதை விரும்புகிறீர்‌ 
என்பதே முக்கியம்‌. கடைசியில்‌, நீர்‌ என்ன செய்தீர்‌ என்பதே முக்கியம்‌. 
இந்த மனப்பாங்கை நான்‌, “நான்கு ஆவிக்குரிய இரகசியங்கள்‌” என்று 
அழைக்கிறேன்‌. எல்லாப்‌ புரிந்து கொள்ளுதலுக்கும்‌ மேலாக நிற்கும்‌ ஒரு 
சமாதானத்திற்குள்‌ இவை நம்மை வழிநடத்தும்‌. நம்முடைய 
இருதயங்களையும்‌, சிந்தனைகளையும்‌ கிறிஸ்து இயேசுவில்‌ வைக்க 
வேண்டும்‌ என்பதற்கு என்ன அர்த்தம்‌ என்பதை இந்த இரகசியங்கள்‌ 
நமக்கு விளக்கிக்காட்டும்‌. வேதம்‌, தேவனுடைய சமாதானம்‌ என்று அழைக்கும்‌ 
அந்த தொடர்‌ சமாதான நிலை உங்களுக்கிருக்கிறதா? இந்த நிபந்தனைகளை 
சந்திக்க உங்களுக்குத்‌ தேவையான கிருபையைத்‌ தருமாறு தேவனிடம்‌ 
கேளுங்கள்‌. தேவனால்‌ நம்மைத்‌ தனிப்பட்ட சமாதான நிலையில்‌ 
வைத்திருக்க முடியும்‌. ஆனால்‌ அந்த சமாதான நிலை 
நிபந்தனைகளுக்குட்பட்டது. பவுலும்‌, வேதத்தை எழுதிய மற்றவர்களும்‌ 
முக்கியம்‌ என்றும்‌ கூறும்‌ நிபந்தனைகளை நாம்‌ சந்தித்தால்‌, தொடர்ந்த, 
தனிப்பட்ட ஒரு சமாதான நிலையில்‌ தேவன்‌ நம்மை வைப்பார்‌. 


42 


அத்தியாயம்‌ ஒன்பது 
பவுல்‌ கொலோசெயருக்கு எழுதின நிருபம்‌ 


கொலோசெ பட்டணம்‌, எபேசுவிலிருந்து 160 கிலோமீட்டர்‌ தூரத்தில்‌ 
அமைந்துள்ளது. வெளிப்படுத்தின விசேஷத்தில்‌ கூறப்பட்டுள்ள சபைகளில்‌ 
ஒரு பகுதியான சபையாகவும்‌ இது இருக்கக்கூடும்‌ - பவுல்‌ எபேசுவில்‌ 
ஸ்தாபித்த சபையிலிருந்து வளர்ந்தது (வெளி 2.3). 


கொலோசெய சபையில்‌ குறைந்தது மூன்று விதமான 
பிரச்சனைகளாவது இருந்தன. முதலாவது, கொலோசெயர்களின்‌ 
விசுவாசத்தின்மீது ஒரு தத்துவரீதியான அறிவுப்பூர்வமான தாக்குதல்‌ 
இருந்தது. பின்பு சட்டரீதியான பிரச்சனை. கொலோசெய பட்டணத்திலிருந்த 
பூர்வீக மதப்பற்றுடைய யூதர்கள்‌, கொலேசெயாவிலிருந்து பக்தியுள்ள 
சீஷர்களின்‌ மீது யூத சட்டங்களைத்‌ திணிக்க முயற்சி செய்தனர்‌. 
கடைசியாக, கொலொசெய சபையில்‌, தரிசனங்கள்‌, தூதர்‌ ஆராதனை 
மற்றும்‌, வேறு சில புரிந்து கொள்ளமுடியாத காரியங்களில்‌ மக்கள்‌ தங்களை 
ஈடுபடுத்தலாயினர்‌. இப்படிப்பட்ட பிரச்சனைகள்‌ கொலேசெய சபையில்‌ 
துளிர்க்க ஆரம்பித்தவுடன்‌, கொலோசெய சபையில்‌ மேய்ப்பராயிருந்த 
எப்பாப்பிரா, ரோமிலிருந்த பவுலின்‌ அறிவுரையை நாடினார்‌. அவருடைய 
இந்த சந்திப்பு பவுலை, கொலோசெயருக்கு இந்த நிருபத்தை எழுதத்‌ 
தூண்டியிருக்கும்‌. 

சபை என்ற விஷயத்தில்‌, பவுல்‌ எபேசியருக்கு எழுதிய புத்தகம்‌, 
அவருடைய சிறந்த சாதனையாகும்‌. “சபையின்‌ கிறிஸ்து” என்ற தலைப்பில்‌ 
பவுலின்‌ சாதனை இந்த கொலோசெயருக்கு அவர்‌ எழுதிய நிருபமாகும்‌. 

கொலோசெயர்களின்‌ விசுவாசத்தின்‌ மேலிருந்த தத்துவரீதியான 
தாக்குதலின்‌ ஒரு பகுதி இயேசு கிறிஸ்து என்ற நபரைக்‌ குறித்தாகும்‌. 
“தேவனில்‌ தேவனானவர்‌”” என்று மதங்கள்‌ நிச்சயித்த அவரை மக்கள்‌ 
சாதாரணமாக எண்ணினர்‌. இயேசு கிறிஸ்துவே “இம்மானுவேல்‌, தேவன்‌ 
நம்மோடிருக்கிறார்‌ என்ற உண்மையை, கிறிஸ்து என்ற தெவனை இந்த 


43 


தத்துவம்‌ தாக்கியது. எனவே தான்‌, பவுல்‌ கொலோசெயருக்கு எழுதிய 
இந்த நிருபத்தில்‌, இயேசுகிறிஸ்து என்ற ஆழ்த்தத்துவத்துக்கு முக்கியத்‌ 
துவம்‌ கொடுத்தார்‌. 

இந்த நிருபத்தில்‌ அவர்‌, “உங்களிடம்‌ கிறிஸ்து இருந்தால்‌, 
உங்களிடம்‌ எல்லாம்‌ இருக்கிறது, நீங்கள்‌ கிறிஸ்துவை இழந்தால்‌, 
எல்லாவற்றையும்‌ இழப்பீர்கள்‌, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஏதாவது 
ஒன்றாயிருந்தால்‌, இயேசுகிறிஸ்து உங்களுக்கு எல்லாமுமாயிருப்பார்‌. 
ஏனென்றால்‌, இயேசுகிறிஸ்து உங்களுக்கு எல்லாமுமாயிருக்கும்‌ வரை 
அவர்‌ உண்மையில்‌ உங்களுக்கு ஒன்றுமில்லை தான்‌” என்று எழுதுகிறார்‌. 


இன்று, நம்முடைய சபைகளிலும்‌, கொலோசெயில்‌ இருந்தது 
போன்ற பிரச்சனைகள்‌ இருக்கின்றன என்று நான்‌ நினைக்கிறேன்‌. நாம்‌ 
கிரியைகளினால்‌ அல்ல, விசுவாசத்தினால்‌ கிருபையைக்‌ கொண்டு 
இரட்சிக்கப்பட்டோம்‌ என்ற போதனைக்கு எதிர்மாறாக, விசுவாசிகளில்‌ மேல்‌ 
சட்டரீதியான கட்டுக்களைப்‌ போட முயற்சிக்கும்‌ மக்கள்‌ நம்மில்‌ 
இருக்கிறார்கள்‌. மேலும்‌ ஆவிக்குரியவை எதுவாயிருந்தாலும்‌ அது பரிசுத்த 
ஆவியிடமிருந்து வருவது என்று நினைக்கும்‌ மக்களும்‌ நம்முடைய 
சபைகளில்‌ இருக்கிறார்கள்‌. இது ஆவியின்‌ உலகத்திலுள்ள இருளான 
பகுதியில்‌ மக்களைச்‌ சேர்த்து விடுகிறது. 


மேலும்‌ விசுவாசிகள்‌ என்று சொல்லிக்‌ கொள்ளும்‌ சிலர்‌, 
விசுவாசத்தை பனிக்கட்டியைப்‌ போல்‌ குளிர்ச்சியுள்ளதாகவும்‌, 
சம்பிரதாயமாகவும்‌ குறைத்துவிடுகிறார்கள்‌. மேலும்‌, கிறிஸ்துவை உருவமற்ற 
ஒருவராக, நீராவி போன்று தொட்டுணர முடியாத ஒருவராக ஆக்க 
முயற்சிக்கும்‌ ஜனங்களும்‌ இன்று நம்முடைய சபைகளில்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ இயேசுகிறிஸ்துவையும்‌, அவருடைய போதனைகளையும்‌, தாங்கள்‌ 
எதைப்பற்றிய பேசுகிறோம்‌ என்றே அறிந்துகொள்ள முடியாத அளவுக்கு 
சிக்கலாக்கி விடுகிறார்கள்‌. 

பவுல்‌ கொலோசெயர்களுக்கு எழுதிய போது இப்படிப்பட்ட 
பிரச்சனைகளைக்‌ குறித்துத்தான்‌ எழுதினார்‌. இந்த நிருபத்தின்‌ 
போதனைகளின்படி, இன்று நம்முடைய சபைகளிலிருக்கும்‌ அதே விதமான 
பிரச்சனைகளைக்‌ கையாள முடியும்‌. அது பயனளிக்கும்‌. 


முதலாம்‌ அதிகாரத்தில்‌, கிறிஸ்து யார்‌ என்பதைப்‌ பற்றி புதிய 
ஏற்பாட்டின்‌ சிறந்த கூற்றுகளில்‌ சிலவற்றை நமக்கு பவுல்‌ கொடுக்கிறார்‌: 
“அவர்‌ அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும்‌, சர்வ சிருஷ்டிக்கும்‌ முந்தின 
பேறுமானவர்‌. ஏனென்றால்‌, அவருக்குள்‌ சகலமும்‌ சிருஷ்டிக்கப்பட்டது ; 
பரலோகத்திலுள்ளவைகளும்‌ பூலோகத்திலுள்ளவைகளுமாகிய காணப்‌ 
படுகிறவைகளும்‌ காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும்‌, 
சிங்காசனங்களானாலும்‌, கர்ததத்துவங்களானாலும்‌, துரைத்தனங்‌ 


44 


களானாலும்‌ அதிகாரங்களானாலும்‌, சகலமும்‌ அவரைக்கொண்டும்‌ 
அவருக்கென்றும்‌ சிருஷ்டிக்கப்பட்டது. அவர்‌ எல்லாவற்றிற்கும்‌ முந்தினவர்‌, 
எல்லாம்‌ அவருக்குள்‌ நிலைநிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்குத்‌ 
தலையானவர்‌; எல்லாவற்றிலும்‌ முதல்வராயிருக்கும்படி, அவரே ஆதியும்‌ 
மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேறுமானவர்‌” (1:15-18). 


கிறிஸ்துவின்‌ மீதான அந்தத்‌ தத்துவரீதியான தாக்குதலை 
ஆட்சேபிக்கும்‌ விதத்தில்‌ கிறிஸ்துவைப்‌ பற்றி பவுல்‌ எழுதும்‌ விதத்தைப்‌ 
பார்த்தீர்களா? 

கிறிஸ்து யார்‌ என்பதை நமக்கு சொல்வதோடு கூட, கிறிஸ்து 
என்ன செய்துள்ளார்‌ என்றும்‌ பவுல்‌ கூறுவதை கவனியுங்கள்‌. “இருளின்‌ 
அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி, தமது அன்பின்‌ குமாரனுடைய 
ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம்‌. 
(குமாரனாகிய) அவருக்குள்‌ அவருடைய இரத்தத்தினாலே, பாவ 
மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது”” (13-14) இது இயேசு 
கிறிஸ்துவின்‌ கிரியையைப்பற்றியும்‌ சுவிசேஷத்தைப்‌ பற்றியும்‌ ஒரு 
அற்புதமான கூற்றல்லவா? 


முதலாம்‌ அதிகாரத்தில்‌, பவுல்‌ “நீங்கள்‌ கேட்ட சுவிசேஷத்தினால்‌ 
உண்டாகும்‌ நம்பிக்கையைவிட்டு அசையாமல்‌, ஸ்திரமாயும்‌ உறுதியாயும்‌ 
விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால்‌ அப்படியாகும்‌” (22) என்று 
எழுதும்போது கிறிஸ்து நமக்கு செய்துள்ளதை எப்படி உரிமையாக்கிக்‌ 
கொள்ளலாம்‌ என்று கொலோசெயருக்குக்‌ கூறுகிறார்‌. 


கிறிஸ்து யார்‌ என்றும்‌ அவர்‌ நமக்காக என்ன செய்துள்ளார்‌ 
என்றும்‌ நமக்கு புரிகிறதா? கிறிஸ்து உங்களுக்காக செய்ததை எப்படி 
சொந்தமாக்கிக்‌ கொள்ளுவது என்று உங்களுக்குப்‌ புரிகிறதா? 


அடுத்ததாக, கிறிஸ்துவில்‌ எப்படி வாழ்வது என்று பவுல்‌ கூறுவதைக்‌ 
கவனியுங்கள்‌. பவுல்‌, “ஆகையால்‌, நீங்கள்‌ கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை 
ஏற்றுக்‌ கொண்டபடியே, அவருக்குள்‌ வேர்‌ கொண்டவர்களாகவும்‌, அவர்மேல்‌ 
கட்டப்பட்டவர்களாகவும்‌, அவருக்குள்‌ நடந்து கொண்டு, நீங்கள்‌ 
போதிக்கப்பட்டபடியே, விசுவாசத்தில்‌ உறுதிப்பட்டு, ஸ்தோத்திரத்தோடே 
அதிலே பெருகுவீர்களாக” (2:6-7). கிறிஸ்துவில்‌ எப்படி வாழ்வது, 
கிறிஸ்துவில்‌ வாழ்வதால்‌ உண்டாகும்‌ பலன்‌ என்ன என்பதை நடைமுறைக்‌ 
கேற்ற விதத்தில்‌ விளக்கும்‌ ஒரு அழகான வசனமாகும்‌ இது. 

இரண்டாம்‌ அதிகாரத்தில்‌, கிறிஸ்துவில்‌ நமக்கு என்ன இருக்கிறது 
என்பதைப்‌ பவுல்‌ கூறுகிறார்‌: “ஏனென்றால்‌, தேவத்துவத்தின்‌ 
பரிபூரணமெல்லாம்‌ சரீரப்பிரகாரமாக அவருக்குள்‌ வாசமாயிருக்கிறது. மேலும்‌ 
சகல துரைத்தனங்களுக்கும்‌ அதிகாரத்துக்கும்‌ தலைவராயிருக்கிற 


45 


அவருக்குள்‌ நீங்கள்‌ பரிபூரணமுள்ளவர்களாயிருக்கிறீர்கள்‌. அல்லாமலும்‌, 
நீங்கள்‌ கிறிஸ்துவைப்பற்றும்‌ விருத்தசேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ 
சரீரத்தைக்‌ களைந்து விட்டதினால்‌, கையால்‌ செய்யப்படாத 
விருத்தசேதனத்தை அவருக்குள்‌ பெற்றீர்கள்‌. ஞானஸ்நானத்திலே 
அவரோடே கூட அடக்கம்பண்ணப்பட்டவர்களாகவும்‌, அதிலே அவரை 
மரித்தோரிலிருந்தெழுப்பின்‌ தேவனுடைய செயலின்‌ மேலுள்ள 
விசுவாசத்தினாலே அவரோடே கூட எழுந்தவர்களாகவும்‌ இருக்கிறீர்கள்‌” 
(9-12). இரட்சிக்கப்பட வேண்டுமென்றால்‌ விருத்தசேதனம்‌ 
பண்ணப்படவேண்டும்‌ என்று கொலோசெயருக்கு கூறி வந்த சட்ட 
வல்லுநர்களுக்கு பவுல்‌ இந்த வார்த்தைகளைக்‌ கூறினார்‌. பவுல்‌ 
கொலோசெயருக்கு எழுதிய நிருபம்‌ அவருடைய ஆழ்ந்த ஆவிக்குரிய 
அறிவைக்‌ காட்டுகிறது. பவுலுடைய ஆவிக்குரிய வாழ்வில்‌ ஜெபம்‌ ஒரு 
முக்கியமான காரியமாக இருந்தது. இயேசுவைப்‌ போலவே, இவரும்‌ 
ஜெபத்தின்‌ முக்கியத்துவத்தைத்‌ தன்‌ முன்மாதிரி மூலம்‌ காண்பிக்கிறார்‌. 
பவுல்‌, கொலேசெய சபையிலிருந்த விசுவாசிகளுக்காக ஜெபித்த ஜெபத்தைப்‌ 
பாருங்கள்‌, அதை உங்களுடைய சொந்த ஜெபங்களோடு ஒப்பிட்டுப்‌ 
பாருங்கள்‌. பின்பு, தேவன்‌ ஜெபத்தைக்‌ கேட்கிறவர்‌, ஜெபத்திற்கு 
பதிலளிக்கிறவர்‌ என்று விசுவாசித்து பவுல்‌ ஜெபித்தது போல்‌ ஜெபிக்கக்‌ 
கற்றுக்‌ கொள்ள முயற்சி செய்யுங்கள்‌. அது அவருடைய வழிகளைப்‌ 
புரிந்து கொள்ளவும்‌, பின்பற்றவும்‌ உங்களுக்கு உதவியாயிருக்கும்‌. 


46 


அத்தியாயம்‌ பத்து 
பவுல்‌ தெசலோனிக்கேயருக்கு எழுதிய 
முதல்‌ நிருபம்‌ 
பவுல்‌ தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல்‌ நிருபத்தின்‌ 
கருப்பொருள்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ வருகையாகும்‌. இது 
தெசலோனிக்கேய விசுவாசிகளுக்கு மிகவும்‌ முக்கியமானதாயிருந்தது, 
ஏனெனில்‌ பவுல்‌ மிகக்‌ குறுகிய காலமே அவர்களோடுடிருந்தபோதிலும்‌ 
இந்த சத்தியத்தை அவர்களுக்குக்‌ கற்பித்தார்‌. 
அப்போஸ்தலர்‌ நடபடிகளில்‌, தெசலோனிக்கேயாவில்‌ சபை எப்படி 
ஸ்தாபிக்கப்பட்டது என்பதற்கான அழகான ஒரு வர்ணனை உண்டு (17:1- 
15). இந்த சபை ஸ்தாபிக்கப்பட்டபோது பவுல்‌ எப்படிப்பட்ட அசாதாரணமான 
ஒரு ஊழியத்தை அந்தப்‌ பட்டணத்தில்‌ செய்து வந்தார்‌ என்பதை நாம்‌ 
புரிந்து கொள்ளவும்‌ இந்த வசனங்கள்‌ நமக்கு உதவும்‌. இந்த வல்லமை 
நிறைந்த சபை ஒரு மாதத்திற்குள்ளாக நிறுவப்பட்டது, ஏனெனில்‌ பவுல்‌ 
அவர்களோடு மூன்று ஒய்வு நாட்கள்‌ வரை தான்‌ இருந்தார்‌. பவுல்‌ ஜெப 
ஆலயத்திற்குள்‌ சென்று பிரசங்கித்த போதிலும்‌, தெசலோனிக்கேயாவில்‌ 
முதலில்‌ மனந்திரும்பியவர்கள்‌ யூதர்கள்‌ அல்ல. மாறாக, முக்கியமான 
கிரேக்க புருஷர்களும்‌ ஸ்திரீகளும்தான்‌. இதன்‌ விளைவாக யூதர்கள்‌ பவுலின்‌ 
மேல்‌ பொறாமை கொண்டனர்‌. அவர்கள்‌ அவர்‌ பட்டணத்தைவிட்டே போக 
வேண்டிய அளவுக்கு மிகவும்‌ கடுமையாக துன்புறுத்தினர்‌. அவர்‌ முதலில்‌ 
பெரெயா, பின்பு ஏதென்ஸ்‌ மற்றும்‌ கொரிந்துவுக்கு சென்றார்‌. அங்கு அவர்‌ 
தெசலோனிக்கேயருக்குத்‌ தன்‌ முதல்‌ நிருபத்தை எழுதினார்‌. 
திமோத்தேயுவும்‌, சீலாவும்‌ தெசலோனிக்கேயாவில்‌ தங்கிவிட்டு, பின்னர்‌ 
பவுலோடு சேர்ந்து கொண்டனர்‌. பவுல்‌ தெசலோனிக்கேயாவில்‌ அந்த மூன்று 
வாரங்களை செலவிட்ட போது இயேசு கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ 
வருகையைக்‌ குறித்து மிகவும்‌ வலியுறுத்திப்‌ பேசியிருப்பார்‌. தீமோத்தேயு, 


47 


கொரிந்து பட்டணத்தில்‌ பவுலை சேர்ந்து கொண்ட போது, 
தெசலோனிக்கேயாவில்‌ உள்ள விசுவாசிகள்‌ பற்றி ஒரு அறிக்கையைக்‌ 
கொடுத்தான்‌. அவன்‌ பவுலிடம்‌, தெசலோனிக்கேய சீஷர்கள்‌ கர்த்தரில்‌ 
வல்லமையுள்ளவர்களாயிருந்த போதிலும்‌, பல புதிய ஜீவனையே இழக்கும்‌, 
அளவுக்கு யூதர்கள்‌ அவர்களைத்‌ துன்புறுத்தி வந்தனர்‌, என்று கூறியிருந்தார்‌. 

மேலும்‌, பவுலுடைய இரண்டாம்‌ வருகையைக்‌ குறித்த உபதேசத்தில்‌ 
தெசலோனிக்கேயருக்கு நிறைய கேள்விகள்‌ கேட்க வேண்டியிருந்ததாகவும்‌, 
தீமோத்தேயு பவுலிடம்‌ கூறினான்‌. அவர்கள்‌, துன்புறுத்தலில்‌ இரத்த 
சாட்சியாக மரித்த தங்களுடைய அன்பானவர்களைக்‌ குறித்து 
கரிசனையள்ளவர்களாயிருந்தனர்‌. இயேசு கிறிஸ்து தம்முடைய சபைக்காக 
மீண்டும்‌ வரும்‌ போது, அவர்கள்‌ தம்‌ ஆசீர்வாதங்களை இழந்து போவார்களா? 


அந்த அடிப்படையில்‌, இயேசுவின்‌ இரண்டாம்‌ வருகைக்‌ குறித்தும்‌, 
சபை எடுத்துக்‌ கொள்ளப்படுதல்‌ குறித்தும்‌ பவுல்‌ கூறும்‌ வார்த்தைகளைக்‌ 
கவனியுங்கள்‌. இயேசு மீண்டும்‌ வருவதற்கு முன்பாக விசுவாசிகள்‌ 
பரலோகத்திற்கு எடுத்துக்‌ கொள்ளப்படுவர்‌ என்பது “சபை எடுத்துக்‌ 
கொள்ளப்படுவது” (Rapture of the Church) குறித்த போதனை. பவுல்‌ தெச 
லோனிக்கேயருக்கு எழுதும்போது, துன்புறுத்தப்பட்ட அவர்களுக்காக, 
அவருடைய இருதயம்‌ அன்பினால்‌ நிறைந்திருந்தது தெரிகிறது. அவர்‌: 
“அன்றியும்‌ சகோதரரே, நித்திரையடைந்தவர்களினிமித்தம்‌ நீங்கள்‌ 
நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப்‌ போலத்‌ துக்கித்து, 
அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர்‌ மரித்து பின்பு 
எழுந்திருந்தாரென்று விசுவாசிக்கிறோமே; அப்படியே இயேசுவுக்குள்‌ 
நித்திரையடைந்தவர்களையும்‌ தேவன்‌ அவரோடேகூடக்‌ கொண்டு வருவார்‌. 
கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள்‌ உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறதாவது: “கர்த்தருடைய வருகைமட்டும்‌ உயிரோடிருக்கும்‌ நாம்‌ 
நித்திரையடைந்தவர்களுக்கு முந்திக்‌ கொள்வதில்லை. ஏனெனில்‌, கர்த்தர்‌ 
தாமே ஆரவாரத்தோடும்‌, பிரதான தூதனுடைய சத்தத்தோடும்‌, தேவ 
எக்காளத்தோடும்‌ வானத்திலிருந்து இறங்கி வருவார்‌; அப்பொழுது 
கிறிஸ்துவுக்குள்‌ மரித்தவர்கள்‌ முதலாது எழுந்திருப்பார்கள்‌. பின்பு 
உயிரோடிருக்கும்‌ நாமும்‌ கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக, மேகங்கள்மேல்‌ 
அவர்களோடே கூட ஆகாயத்தில்‌ எடுத்துக்கொள்ளப்பட்டு, இவ்விதமாய்‌ 
எப்பொழுதும்‌ கர்த்தருடனே கூட இருப்போம்‌. ஆகையால்‌, இந்த 
வார்த்தைகளினாலே நீங்கள்‌ ஒருவரையொருவர்‌ தேற்றுங்கள்‌” என்று 
எழுதுகிறார்‌. 

இது இயேசு கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ வருகைப்பற்றி வேதத்திலுள்ள 
முக்கியமான பகுதிகளில்‌ ஒரு பகுதியாகும்‌. பவுல்‌ இந்தப்‌ பகுதியை எழுதும்‌ 
போது அவருடைய இருதயத்தின்‌ பாரத்தைக்‌ கவனியுங்கள்‌. ஒரு பெரிய 
போதகராக, பவுலுக்கு தெசலோனிக்கேயாவிலிருந்த இந்தத்‌ துன்புறுத்தப்பட்ட 


48 


புதிய விசுவாசிகள்‌ இயேசுவின்‌ இரண்டாம்‌ வருகைப்‌ பற்றிய சில 
காரியங்களைக்‌ குறித்து அறியாமையிலிருப்பதை விரும்பவில்லை (13). 


பவுல்‌ ஒரு பெரிய மிஷனரியாயிருந்தபடியால்‌, இந்த 
தெசலோனிக்கேய விசுவாசிகள்‌, விசுவாசமில்லாதிருப்பதை அவர்‌ 
விரும்பவில்லை. இயேசு மரித்து மீண்டும்‌ உயிர்த்தார்‌ என்பதை நாம்‌ 
விசுவாசித்தால்‌, நமக்கு அன்பான மரித்தவர்களும்‌ உயிரோடெழும்புவார்கள்‌ 
என்பதை நாம்‌ விசுவாசிப்போம்‌ என்று அவர்‌ எழுதுகிறார்‌ (14). பின்பு சபை 
எடுத்துக்கொள்ளப்படுவதைப்‌ பற்றி அவர்‌ விளக்கமாகவும்‌ குறிப்பாகவும்‌ 
கூறுகிறார்‌. 


பவுல்‌ ஒரு பெரிய தீர்க்கதரிசியாயிருப்படியால்‌, தெசலோனிக்கேயர்‌, 
கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தையைப்‌ பெறாமலிருப்பதை விரும்பவில்லை. 
எனவே அவர்‌, “கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு” (15) இதைக்‌ 
கூறுவதாக எழுதுகிறார்‌. 


கடைசியாக, பவுல்‌ ஒரு பெரிய மேய்ப்பராயிருந்தபடியால்‌, இந்த 
அன்பான மக்கள்‌ நம்பிக்கையும்‌ ஆறுதலும்‌ இல்லாமலிருப்பதை அவர்‌ 
விரும்பவில்லை. இந்த சத்தியத்தை அவர்‌ தெசலோனிக்கேயரோடு பகிர்ந்து 
கொண்டதன்‌ நோக்கமே இதுதான்‌, ஏனெனில்‌, அவர்களுடைய கவலை, 
கொலைசெய்யப்பட்டுவிட்ட அவர்களுடைய அன்பானவர்களைப்பற்றி 
தானிருந்தது. அவர்‌, “இயேசு கிறிஸ்து மீண்டும்‌ வரும்‌ போது, கிறிஸ்துவில்‌ 
மரித்தவர்கள்‌ முதலாவது எழுந்திருப்பார்கள்‌”” (16) என்று எழுதுகிறார்‌. 
வேதத்தின்‌ இந்த வல்லமையான பகுதியில்‌, மிக முக்கியமான போதனை 
சபை எடுத்துக்கொள்ளப்படுவதைக்‌ குறித்தாகும்‌. பவுல்‌ இதே போதனையின்‌ 
சாராம்சத்தை தான்‌ கொரிந்தியருக்கும்‌ எழுதுகிறார்‌ (கொரி. 15:51.52). 
இயேசுவும்‌ இதே சத்தியத்தை தான்‌ ஒலிவ மலையின்‌ பிரசங்கத்தில்‌ 
போதிக்கிறார்‌ (மத்தேயு 24:40.41). 


பவுல்‌ தெசலோனிக்கேயருக்கு எழுதிய இந்த நிருபத்தின்‌ 
ஆரம்பத்திலிருந்து, கிறிஸ்துவின்‌ வருகையைக்‌ குறித்த நம்பிக்கையில்‌ 
உள்ள நடைமுறைக்கேதுவான கருத்துக்களை கற்பிக்கிறார்‌. அவர்‌ 
தம்முடைய வாழ்த்தைக்‌ கூறும்போதே, “உங்கள்‌ விசுவாசத்தின்‌ 
கிரியையையும்‌, உங்கள்‌ அன்பின்‌ பிரயாசத்தையும்‌, நம்முடைய கர்த்தராகிய 
இயேசு கிறிஸ்துவின்‌ மேலுள்ள உங்கள்‌ நம்பிக்கையின்‌ பொறுமையையும்‌, 
நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள்‌ இடைவிடாமல்‌ 
நினைவு கூர்ந்து” என்று எழுதுகிறார்‌. 

பவுல்‌ இந்த சபைக்கு எழுதும்போது, அவர்களுடைய “விசுவாசத்தின்‌ 
கிரியை” மற்றும்‌ “அன்பின்‌ பிரயாசத்தை” குறிப்பிடுவதற்கு ஒரு 
காரணமுண்டு. ஏனென்றால்‌, தான்‌ இயேசுவின்‌ இரண்டாம்‌ வருகை 
குறித்துப்‌ போதித்ததை, தெசலோனிக்கேயர்‌ தவறாகப்‌ புரிந்து கொண்டனர்‌. 


49 


அதைத்‌ தொடர்ந்து, அவர்களில்‌ சிலர்‌, தங்கள்‌ வேலைகளை விட்டு விட்டனர்‌. 
அவர்கள்‌ இரண்டாவது வருகை மிகவும்‌ சமீபமாயிருக்கிறது என்று 
எண்ணிக்கொண்டு, நாளெல்லாம்‌ அப்படியே உட்கார்ந்து கர்த்தருக்காகக்‌ 
காத்திருக்க ஆரம்பித்தனர்‌. பவுல்‌, நமக்கு கிறிஸ்துவுக்காக அன்பின்‌ 
பிரயாசத்தில்‌ நாம்‌ மூழ்கியிருக்க வேண்டும்‌ என்று கூறுகிறார்‌. 

முதல்‌ தெசலோனிக்கேயரின்‌ இரண்டாம்‌ அதிகாரத்தில்‌, முன்மாதிரி 
மிஷனரியாகிய பவுலின்‌ அற்புதமான ஆழ்த்தத்துவத்தைப்‌ பார்க்கிறோம்‌. 
பவுலுடைய தைரியம்‌, துணிவு, உண்மை, கபடமற்ற தன்மை, தேவனிடமும்‌ 
தேவனுடைய வார்த்தையிலும்‌ அவர்‌ கொண்டிருந்த விசுவாசம்‌ போன்றவற்றை 
கவனியுங்கள்‌. தான்‌ வாழ்வதற்கான நோக்கமே, அவர்களுடைய ஆவிக்குரிய 
அபிவிருந்திக்காக தான்‌ என்று அவர்‌ தெசலோனிக்கேயரிடம்‌ கூறுகிறார்‌ 
(1-12). 


மூன்றாவது அதிகாரத்தில்‌, இந்த நிருபம்‌ எப்படி எழுதப்பட்டது 
என்ற விளக்கத்தை நாம்‌ பெறுகிறோம்‌. பவுல்‌, “ஆகையால்‌, நான்‌ இனிப்‌ 
பொறுத்திருக்கக்கூடாமல்‌, எங்கள்‌ வேலை வீனாய்ப்‌ போகத்தக்கதாகச்‌ 
சோதனைக்காரன்‌ உங்களை சோதனைக்குட்படுத்தினதுண்டோவென்று, 
உங்கள்‌ விசுவாசத்தை அறியும்படிக்கு, அவனை அனுப்பினேன்‌. இப்பொழுது 
தீமோத்தேயு உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில்‌ வந்து, உங்கள்‌ 
விசுவாசத்தையும்‌ அன்பையும்‌ குறித்தும்‌, நீங்கள்‌ எப்பொழுதும்‌ எங்களைப்‌ 
பட்சமாய்‌ நினைத்துக்கொண்டு, நாங்கள்‌ உங்களைக்‌ காண 
வாஞ்சையாயிருக்கிறதுபோல நீங்களும்‌ எங்களைக்‌ காண 
வாஞ்சையாயிருக்கிறீர்களென்பதைக்‌ குறித்தும்‌, எங்களுக்கு நற்செய்தி 
சொன்னதினாலே, சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும்‌ 
உபத்திரவத்திலும்‌ உங்கள்‌ விசுவாசத்தினாலே உங்களைக்‌ குறித்து 
ஆறுதலடைந்தோம்‌. நீங்கள்‌ கர்த்தருக்குள்‌ நிலைந்திருந்தால்‌ நாங்கள்‌ 
பிழைத்திருப்போம்‌”” (5-8). பாதி புதிய ஏற்பாட்டை, மிஷனரியும்‌, போதகரும்‌ 
மேய்ப்பருமான பவுலின்‌ பெரிய இருதயத்திற்குள்‌ நாம்‌ காணும்‌ ஒரு அழகான 
காரியம்‌ இது. 


இயேசுகிறிஸ்துவின்‌ சபை எடுத்துக்கொள்ளப்படுவதில்‌ உங்களுக்கு 
நம்பிக்கையுண்டா? நாம்‌ தேற்றப்படவேண்டும்‌ என்று பவுல்‌ விரும்பியதால்‌ 
இதை அவர்‌ நம்மோடு பகிர்ந்து கொண்டார்‌. சபையின்‌ 
எடுத்துக்கொள்ளப்படுதல்‌ குறித்த போதனையில்‌ காணப்படும்‌ ஆறுதலை 
இழந்து போகாதீர்கள்‌. விசுவாசிக்கும்‌ எல்லோருக்கும்‌ இது ஒரு 
ஆசிர்வாதமான நம்பிக்கை, இந்த உலகத்திற்கு இது ஒன்றே நம்பிக்கை. 

நான்காவது அதிகாரத்தில்‌, நாம்‌ இப்போது பார்த்த பகுதியோடு 
கூட, இந்த போதனைக்கான சில நடைமுறை காரியங்களை பவுல்‌ கொடுக்க 
ஆரம்பிக்கிறார்‌. அவர்‌, கிறிஸ்து மீண்டும்‌ வருவார்‌ என்ற உண்மையைக்‌ 


50 


குறித்து மிகவும்‌ ஆர்வமாயிருந்த தெசலோனிக்கேயரிடம்‌, அவர்கள்‌ தங்கள்‌ 
அமைதலான ஜீவியத்தாலும்‌, கடின உழைப்பாலும்‌ நல்ல சாட்சிகளாயிருக்க 
வேண்டும்‌ என்று கூறுகிறார்‌ (11-12). 


ஐந்தாவது அதிகாரத்தில்‌, முதலில்‌, இரண்டாவது வருகையின்‌ 
வரிசைப்பட்டியல்பற்றி சில விமர்சனங்களைக்‌ கூறிவிட்டு, பின்பு இந்த 
போதனையைக்குறித்து தெளிவாகக்‌ கூறுகிறார்‌. அவர்‌, “சகோதரரே, 
இவைகள்‌ நடக்குங்காலங்களையும்‌ சமயங்களையும்குறித்து உங்களுக்கு 
எழுதவேண்டுவதில்லை. இரவிலே திருடன்‌ வருகிற விதமாய்க்‌ கர்த்தருடைய 
நாள்‌ வருமென்று நீங்களே நன்றாய்‌ அறிந்திருக்கிறீர்கள்‌. சமாதானமும்‌ 
சவுக்கியமும்‌ உண்டென்று அவர்கள்‌ சொல்லும்‌ போது, 
கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறதுபோல, அழிவு சடிதியாய்‌ 
அவர்கள்‌ மேல்‌ வரும்‌; அவர்கள்‌ தப்பிப்போவதில்லை”” (1-3). 


இந்தப்‌ பகுதியில்‌, பவுல்‌, நாம்‌ கிறிஸ்துவின்‌ வருகையின்‌ சரியான 
நேரம்‌ பற்றி கடவுள்‌ நம்பிக்கையற்றவர்‌ (4௦51 போல்‌ இருக்க வேண்டும்‌ 
என்று கூறுவது போல்‌ காணப்படுகிறது. இருப்பினும்‌ பவுல்‌, “சகோதரரே, 
அந்த நாள்‌ திருடனைப்‌ போல உங்களைப்‌ பிடித்துக்கொள்ளத்தக்கதாக, 
நீங்கள்‌ அந்தகாரத்திலிருக்கிறவர்களல்லவே. நீங்களெல்லாரும்‌ 
வெளிச்சத்தின்‌ பிள்ளைகளும்‌, பகலின்‌ பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள்‌; நாம்‌ 
இரவுக்கும்‌ இருளுக்கும்‌ உள்ளனவர்களல்லவே. ஆகையால்‌, மற்றவர்கள்‌ 
தூங்குகிறது போல நாம்‌ தூங்காமல்‌, விழித்துக்‌ கொண்டு 
தெளிந்தவர்களாயிருக்கக்கடவோம்‌'” (4-0. 


சபை எடுத்துக்கொள்ளப்படுவது (Rapture of the Church) தவிர, 
இரண்டாம்‌ வருகையைக்‌ குறித்து நாம்‌ குறித்துக்கொள்ள வேண்டிய ஆயிரம்‌ 
வருட அரசாட்சி போன்ற (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20 :4-6ஐ பார்க்கவும்‌) 
மற்ற நிகழ்வுகளும்‌ உண்டு. சிலர்‌ ராஜ்யத்தை அப்படியே எடுத்துக்கொள்வர்‌, 
சிலர்‌ அதை மறைபொருளாக எடுத்துக்கொள்வர்‌, ராஜ்யம்‌ என்பது 
ஆவிக்குரிய அல்லது மறைபொருளான ராஜ்யம்‌ என்று நீங்கள்‌ 
சொல்வீர்களானால்‌, நீங்கள்‌ “இப்போதைய அரசாட்சிக்குரியவர்‌'” என்று 
அழைக்கப்படுவீர்கள்‌. நீங்கள்‌, இயேசு கிறிஸ்து இந்த பூமியை ஆயிரம்‌ 
ஆண்டுகள்‌ ஆளுகை செய்ய வருவதற்கு முன்பே, மீண்டும்‌ வருவார்‌ 
என்று விசுவாசிப்பவர்களானால்‌, “ஆயிரம்‌ வருட அரசாட்சிக்கு 
முந்தையவர்கள்‌” என்று அழைக்கப்படுவீர்கள்‌. நீங்கள்‌, காரியங்கள்‌ 
சரியாகிக்‌ கொண்டேயிருக்கும்‌, இங்கு பூமியிலேயே, தேவனுடைய ராஜ்யம்‌ 
உண்மையான ஒன்றாக வரும்‌, அப்போது, அந்த நேரத்தில்‌ இயேசுகிறிஸ்து 
மீண்டும்‌ வருவார்‌ என்ற விசுவாசிப்பவர்களாகயிருந்தால்‌, நீங்கள்‌ “ஆயிரம்‌ 
வருட அரசாட்சிக்குப்‌ பிந்தையவர்கள்‌'” என்று அழைக்கப்படுவீர்கள்‌. 


எல்லாமே சரியானதாயிருக்கும்‌ என்று விசுவாசிப்பவர்களும்‌ உண்டு 


51 


அவர்கள்‌ “எல்லா அரசாட்சிக்குரியவர்கள்‌”” என்று அழைக்கப்படுவர்‌. ஆனால்‌, 
இரண்டாம்‌ வருகையைக்‌ குறித்து உங்களுடைய வேதரீதியான 
கண்ணோட்டம்‌ எதுவாயிருந்தாலும்‌ பவுல்‌ தெசலோனிக்கேயருக்கு எழுதிய 
முதல்‌ நிருபத்தில்‌ உள்ளவை நடைமுறைக்கு ஏற்றதாக உள்ளது (12-22). 
இயேசு கிறிஸ்து மீண்டும்‌ வரப்போகிறார்‌ என்ற அடிப்படையில்‌, ஒரு 
விசுவாசியினுடைய மனப்பாங்கும்‌ செயல்பாடுகளும்‌ எப்படியிருக்க வேண்டும்‌ 
என்பதற்குப்‌ பல கட்டளைகள்‌ கொடுக்கிறார்‌. 


பவுல்‌ தெசலோனிக்கேயருக்கு எழுதிய இந்த முதல்‌ 
நிருபத்திலிருந்து நாம்‌ கற்றுக்கொண்டு பின்பற்ற வேண்டிய இரண்டு 
முக்கியமான சத்தியங்கள்‌ உண்டு. முதலாவது, இயேசு மீண்டும்‌ 
வரப்போகிறார்‌. இரண்டாவது, நாம்‌ அவருடைய வருகைக்காக காத்திருக்கும்‌ 
போது, காத்திருக்கும்‌ அன்பின்‌ செயல்களில்‌ ஈடுபட்டிருக்க வேண்டும்‌. 


52 


அத்தியாயம்‌ பதினொன்று 
பவுல்‌ தெசலோனிக்கேயருக்கு எழுதிய 
இரண்டாம்‌ நிருபம்‌ 


தெசலோனிக்கேயருக்கு பவுல்‌ எழுதிய இந்த இரண்டாம்‌ நிருபம்‌ 
மிகவும்‌ சுருக்கமானது; முதல்‌ நிருபம்‌ எழுதப்பட்டவுடன்‌ இது 
எழுதப்பட்டதாகும்‌. முதல்‌ அதிகாரமும்‌ மூன்றாம்‌ அதிகாரமும்‌, 
தெசலோனிக்கேயர்‌ முதல்‌ நிருபம்‌ போன்றதே. எனவே இது நிருபங்களைப்‌ 
பற்றிய ஒரு ஆய்வு ஆதலால்‌, இந்த இரண்டு அதிகாரங்களையும்‌ குறித்து 
நான்‌ ஆழமாக எதுவும்‌ கூறமாட்டேன்‌. நீங்களே அதைப்‌ படித்து, 
ஜாக்கிரதையாக ஆய்வு செய்யுங்கள்‌. ஆனால்‌ இரண்டாம்‌ 
தெசலோனிக்கேயரின்‌ முக்கியமான அதிகாரம்‌ இரண்டாவது அதிகாரமாகும்‌. 


இந்த அதிகாரத்தில்‌, பவுல்‌ சில கேள்விகளுக்குப்‌ பதிலளிக்கிறார்‌. 
தெசலோனிக்கேயாவிலுள்ள மிகவும்‌ ஆரம்ப நிலையிலுள்ள சபையின்‌ 
குழப்பத்தைப்‌ பற்றிக்‌ கூறுகிறார்‌. அவர்‌: “அன்றியும்‌ சகோதரரே, நம்முடைய 
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ வருகையையும்‌, நாம்‌ அவரிடத்திலே 
சேர்க்கப்படுவதையுங்குறித்து, நாங்கள்‌ உங்களை வேண்டிக்கொள்ளுகிறது 
என்னவென்றால்‌, ஒரு ஆவியினாலாவது, வார்த்தையினாலாவது, 
எங்களிடத்திலிருந்து வந்ததாய்த்‌ தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது, 
கிறிஸ்துவினுடைய நாள்‌ சமீபமாயிருக்கிறதாகச்‌ சொல்லப்பட்டால்‌, உடனே 
சஞ்சலப்படாமலும்‌ கலங்காமலும்‌ இருங்கள்‌” (1-2) என்கிறார்‌. 


இங்கு பவுல்‌, தான்‌ முதலாம்‌ தெசலோனிக்கேயர்‌ நான்காம்‌ 
அதிகாரத்தில்‌ அவர்களுக்குக்‌ கூறிய “சபை எடுத்துக்கொள்ளப்‌ 
படுதலுக்கும்‌”, தீர்க்கதரிசிகளான யோவேல்‌, செப்பனியா மற்றும்‌ 
சகரியாவால்‌ எழுதப்பட்ட கர்த்தரின்‌ நாளுக்குமுள்ள வித்தியாசத்தைக்‌ 
கூறுகிறார்‌. 11 பேதுரு மூன்றாம்‌ அதிகாரத்தில்‌, பேதுருவும்‌ இந்த சம்வத்தை 
முன்னறிவித்துள்ளார்‌. 


53 


சபை எடுத்துக்கொள்ளப்படுவதும்‌, கர்த்தருடைய நாளும்‌ ஒரே 
நிகழ்ச்சி அல்ல. “கர்த்தருடைய மகா பெரிய பயங்கரமான நாள்‌” என்று 
சில நேரங்களில்‌ அழைக்கப்படும்‌ இந்நாள்‌, பூமியின்மேல்‌ தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பின்‌ நாளாகும்‌. சபை எடுத்துக்‌ கொள்ளப்படுதல்‌ என்பது, 
சபை இந்த உலகத்திலிருந்து எடுக்கப்பட்டுப்‌ போகும்‌ ஒரு நிகழ்ச்சியாகும்‌. 
இயேசுவின்‌ வார்த்தைகளில்‌ ஒருவர்‌ எடுத்துக்கொள்ளப்படுவார்‌, மற்றொருவர்‌ 
விடப்படுவார்‌ (மத்தேயு 24:40,41). 


தெசலோனிக்கேயர்‌ ஏன்‌ குழப்பமடைந்தனர்‌ என்று இப்போது 
உங்களுக்குத்‌ தெரியும்‌. பவுல்‌, தெசலோனிக்கேயருக்கு எழுதிய இரண்டாம்‌ 
நிருபத்தில்‌, சபை எடுத்துக்‌ கொள்ளப்படுதல்‌ மற்றும்‌ கர்த்தருடைய நாள்‌ 
பற்றிய வித்தியாசத்தை தெளிவாக்குகிறார்‌. 
சுருக்கமாக 
கர்த்தரின்‌ நாள்‌ வருவதற்கு முன்னர்‌ நடக்க வேண்டிய 
சம்பவங்களைப்‌ பற்றி பவுல்‌ பகிர்ந்து கொள்ளும்‌ முக்கியமான சத்தியத்தின்‌ 
பகுதியாகும்‌ இது. சாத்தான்‌ மூலம்‌ எப்பொழுதும்‌ செயல்‌ புரிந்து 
கொண்டிருக்கும்‌, ஒழுங்கற்ற சக்தி - (இப்போது கிறிஸ்துவின்‌ வல்லமையால்‌ 
கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது) பூமியின்‌ மேல்‌ ஆளுகை செய்ய 
அனுமதிக்கப்படும்வரை கர்த்தரின்‌ நாள்‌ வராது என்று பவுல்‌ போதித்தார்‌. 
அது நடக்கும்‌ போது மக்கள்‌ பாவமான வழிகளை ஆவலோடு 
பின்பற்றுவார்கள்‌. இது மிகவும்‌ பயங்கரமான ஒரு காலமாக இருக்கப்‌ 
போகிறது. அந்நாட்களில்‌ இந்த உலகத்தின்‌ தலைமைத்துவத்திற்கு உயரப்‌ 
போகிறவர்‌, வேதம்‌ “அந்திகிறிஸ்து'” என்று அழைக்கும்‌ ஒருவராகும்‌. 
கிறிஸ்துவுக்கு நேராகவும்‌, அவரிடம்‌ அன்பு கொள்ளும்‌, பின்பற்றும்‌ 
அனைவருக்கும்‌ எதிர்த்துப்‌ போராடி, உண்மையான கிறிஸ்துவின்‌ இடத்தை 
எடுத்துக்‌ கொள்ள அந்திக்கிறிஸ்து முயற்சி செய்வான்‌. 


சபையானது, பூமியில்‌ மிகுந்த உபத்திரவத்தின்‌ நேரத்தைக்‌ கடந்து 
செல்லும்‌ என்று சிலர்‌ நம்புகிறார்கள்‌, சிலர்‌ நம்புவதில்லை. முதலாவது 
தெசலோனிக்கேயரில்‌, பவுல்‌ “தேவன்‌ நம்மைக்‌ கோபாக்கினைக்கென்று 
நியமிக்காமல்‌, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய்‌ 
இரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார்‌. நாம்‌ விழித்திருப்பவர்களானாலும்‌, 
நித்திரையடைந்தவர்களானாலும்‌, தம்முடனேகூட நாம்‌ ஏகமாய்ப்‌ 
பிழைத்திருக்கும்படி அவர்‌ நமக்காக மரித்தாரே”” (5:9-10) இந்த இரண்டு 
வசனங்களையும்‌ அடிப்படையில்‌ ஆயிரம்‌ வருட அரசாட்சிக்கு முந்தைய 
பல வேத பண்டிதர்கள்‌, தேவன்‌ இப்படிப்பட்ட மகா உபத்திரவத்தின்‌ போது 
உள்ள கோபாக்கினையைப்‌ போல வேறு எந்த சமயமும்‌ துன்பத்தை தேவன்‌ 
அனுமதிக்க மாட்டார்‌ என்று நம்புகிறார்கள்‌. இரண்டாம்‌ வருகையின்‌ மூலம்‌, 
அவர்‌ தம்முடைய ஜனங்களை மீட்டுக்‌ கொண்டு பின்பு மிஞ்சியிருக்கும்‌ 


54 


அவிசுவாசமான உலகத்தின்‌ மேல்‌ தம்முடைய கோபாக்கினையை ஊற்றுவார்‌. 


இந்த வார்த்தைகள்‌ உங்களுக்கு ஆறுதல்‌ கொடுக்கிறதா? இயேசு 
கிறிஸ்துவை வரவிருக்கும்‌ இந்த உலகத்தை எப்பொழுதும்‌ ஆளும்‌ ராஜாதி 
ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக, நீங்கள்‌ அறிந்திருந்தால்‌, பவுலின்‌ இந்த 
வார்த்தைகள்‌ நம்பிக்கையின்‌ வார்த்தைகளாக, தேற்றும்‌ வார்த்தைகளாக 
இருக்கும்‌. இயேசு உங்களுடைய கர்த்தராகவும்‌, இரட்சகராகவும்‌ 
இல்லையென்றால்‌ இந்த வார்த்தைகள்‌ நியாயத்தீர்ப்பின்‌ வார்த்தைகளாகும்‌. 
இயேசுவை உங்களுடைய இரட்சகரென்று நம்புங்கள்‌. இப்பொழுதே அவரை 
உங்கள்‌ கர்த்தராக ஏற்றுக்கொண்டு அவருக்கே உண்மையாயிருப்பதாக 
தீர்மானமெடுங்கள்‌. 


அப்போது இந்த வார்த்தைகள்‌, உங்களுக்கு ஆசீர்வாதமான 


நம்பிக்கையாகவும்‌, உங்களுக்கு மிகுந்த ஆறுதலைத்‌ தரும்‌ 
வார்த்தைகளாகவும்‌ மாறும்‌. 


55 


அத்தியாயம்‌ பன்னிரென்டு 
பவுல்‌ தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல்‌ நிருபம்‌ 


தீமோத்தேயுவுக்கு பவுல்‌ எழுதிய முதல்‌ மற்றும்‌ மற்றும்‌ 
இரண்டாம்‌ நிருபங்களும்‌, தீத்துவும்‌ “மேய்ப்பர்‌ நிருபங்கள்‌” என்று 
அழைக்கப்படுகின்றன, ஏனெனில்‌ இவை, பவுலால்‌ மேய்ப்பர்களாக 
நியமிக்கப்பட்ட இரண்டு மனிதர்களுக்கு எழுதப்பட்டது. பவுல்‌ தீமோத்தேயு 
முதல்‌ நிருபத்தையும்‌, தீத்து நிருபத்தையும்‌ ஒரே காலக்கட்டத்தில்‌ தான்‌ 
எழுதினார்‌, எனவே இவை இரண்டும்‌ பல இடங்களில்‌ ஒரே மாதிரியாக 
இருக்கின்றன. பின்னர்‌, தன்னுடைய இரண்டாவது ரோம சிறையிருப்பின்‌ 
போது, மிகுந்த காவலின்‌ கீழ்‌, அவர்‌ தீமோத்தேயுவுக்கு தன்னுடைய 
இரண்டாம்‌ நிருபத்தை எழுதினார்‌. இதில்‌ பவுலுடைய கடைசி வார்த்தைகள்‌ 
இடம்பெற்றுள்ளன. எனவே நாம்‌ முதலாவது, முதல்‌ தீமோத்தேயுவையும்‌, 
பின்‌ தீத்துவையும்‌, பின்னர்‌ பவுல்‌ பிலெமோனுக்கு எழுதிய சிறிய 
நிருபத்தையும்‌ பார்த்து, இரண்டாம்‌ தீமோத்தேயுவோடு, நம்முடைய 
நிருபங்களின்‌ ஆராய்ச்சியை முடிப்போம்‌. 

எபேசு சபையின்‌ போதகராயிருக்கும்படி பவுலால்‌ நியமிக்கப்பட்டவர்‌ 
தீமோத்தேயு. தீத்து, கிரேத்தா தீவில்‌ வைக்கப்பட்டார்‌. நாம்‌ 
தீமோத்தேயுவுக்கும்‌ தீத்துவுக்கும்‌ எழுதப்பட்ட நிருபங்களை வாசிக்கும்‌ 
போது, இரு வெவ்வெறு விதமான தனிநபர்களின்‌ குணநலன்களை 
வெளிப்படுத்துகின்றன. 


தீமோத்தேயு, ஒரு இளைய, இரக்கமுள்ள உணர்ச்சிமிக்க 
மனிதனாவார்‌. இவரை ஒரு அன்புள்ள, விசாரமுள்ள மேய்ப்பருக்கு ஒரு 
மாதிரியாக எடுத்துக்‌ கொள்கிறார்‌ பவுல்‌. தீமோத்தேயு சற்று 
தைரியமில்லாதவராகவும்‌ இருந்திருப்பார்‌. ஏனெனில்‌ அவர்‌ தைரியமாகவும்‌ 
உறுதியாகவும்‌ இருக்க பவுலுடைய அறிவுரை தேவைப்பட்டது. பவுல்‌ 
தீத்துவுக்கு எழுதிய நிருபத்தில்‌ வெளிப்படும்‌ தீத்துவின்‌ குணநலன்கள்‌ 
மிகவும்‌ வித்தியாசமானது. தீத்து மிகவும்‌ முதிர்ச்சி நிறைந்த ஸ்திரமான 
ஒரு வயதான மனிதன்‌. இவற்றை, பவுல்‌ அவருக்குக்‌ கொடுத்த பணிகளை 
வைத்து நாம்‌ தெரிந்து கொள்கிறோம்‌. உதாரணமாக, மிகுந்த 


56 


பிரச்சனைக்குள்ளாகியிருந்த கொரிந்து சபைக்கு அவர்கள்‌ திருந்துவதற்காக 
எழுதிய நிருபங்களைக்‌ கொடுத்தனுப்ப பவுல்‌ தீத்துவைப்‌ பயன்படுத்தினார்‌. 
கிரேத்தா தீவு, ஒரு சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கும்‌, தொடர்ந்து நடத்தப்‌ 
படுவதற்கும்‌ மிகவும்‌ கடினமான ஒரு இடமாயிருந்ததால்‌, பவுல்‌ ஒரு 
திட்டத்தோடு அங்கு தீத்துவை நியமித்தார்‌. கிரேத்தா தீவினர்‌ 
பகைமையுள்ளவர்கள்‌, பயங்கரமானவர்கள்‌, கடினமான ஜனங்கள்‌. 
இப்படிப்பட்ட சவால்‌ நிறைந்த கடினமான இடத்தில்‌ மேய்ப்பராயிருக்க சிறந்த 
மனிதராக பவுல்‌ தீத்துவைக்‌ கண்டார்‌. 


ஊழியப்‌ பணிகளிலே பவுலுக்கும்‌, தீமோத்தேயுவுக்குமிருந்த உறவு 
ஒரு தகப்பன்‌, மகனுக்குள்ள உறவாகும்‌, மிகவும்‌ நெருங்கிய தனிப்பட்ட 
ஒரு உறவாகும்‌. பவுல்‌ எபேசுவில்‌, திறன்னு பாடசாலையில்‌ கற்பித்துக்‌ 
கொண்டிருந்த போது, அவருடைய மாணவர்களில்‌ ஒருவர்‌ தான்‌ தீமோத்தேயு 
என்று நாம்‌ யூகிக்கலாம்‌. ஆனால்‌ தீமோத்தேயு அப்போஸ்தலராகிய பவுலை 
முதன்‌ முதலில்‌ லீஸ்திராவில்‌ தான்‌ சந்தித்தார்‌ (அப்போஸ்தலர்‌ 16:1). 
அந்தப்‌ பட்டணத்தில்‌ பவுல்‌ கல்லெறியப்பட்டு, மரித்துவிட்டார்‌ என விடப்பட்ட 
போது தீமோத்தேயு அநேகமாக அங்கு தான்‌ இருந்திருப்பார்‌. பவுல்‌ 
அற்புதவிதமாக அந்தத்‌ தாக்குதலில்‌ பிழைத்த போது, அந்த நிகழ்ச்சி, 
சிறிய பையனான தீமோத்தேயுவின்‌ மனதில்‌ எப்படிப்பட்ட தாக்கத்தை 
ஏற்படுத்தியிருக்கும்‌ என்பதை சற்று கற்பனை செய்து பாருங்கள்‌. 
தீமோத்தேயு, பவுலுடைய தைரியத்தையும்‌ துணிவையும்‌ பார்த்துத்‌ தான்‌, 
பவுலை “ஹீரோ” என்று எண்ணினார்‌ என நினைக்கிறேன்‌ பவுல்‌ தன்னுடைய 
மூன்றாவது மிஷனரி பயணத்தின்‌ போது, தீமோத்தேயுவை லீஸ்திராவில்‌ 
நியமித்தார்‌. ஏனெனில்‌ அந்த நாளிலிருந்து தான்‌, தீமோத்தேயு பவுலின்‌ 
மிஷனரி குழுவின்‌ ஒரு அங்கத்தினராகக்‌ குறிப்பிடப்படுகிறார்‌. 

பவுல்‌, தம்முடைய முதலாவது ரோம சிறையிருப்பிலிருந்து 
விடுதலை செய்யப்பட்டவுடன்‌ தான்‌, தீமோத்தேயுவுக்கு இந்த முதலாவது 
நிருபத்தை எழுதியிருப்பார்‌ என்று வேத பண்டிதர்கள்‌ நம்புகின்றனர்‌. இந்த 
நிருபம்‌ எழுதப்பட்டதன்‌ நோக்கம்‌, சத்தியத்தின்‌ தூணாகவும்‌, 
அஸ்திவாரமாகவும்‌ இருக்கும்‌ தேவனுடைய சபையானது, செயல்படும்படி 
தேவனால்‌ எப்படிக்‌ கட்டப்பட்டது என்பதை தீமோத்தேயு அறிந்து கொள்ள 
வேண்டும்‌ என்பது தான்‌. இந்த சபையின்‌ ஒழுக்கத்தைக்குறித்த 
அறிக்கையிலும்‌, தீத்துவுக்கு தான்‌ எழுதிய நிருபத்திலும்‌. சபையை வழி 
நடத்தும்‌ மனுஷருக்கு இருக்க வேண்டிய குணாதிசயங்களை பவுல்‌ 
வலியுறுத்துகிறார்‌. (1 தீமோத்தேயு 3:1-13 பார்க்கவும்‌). 

சபை என்பது “ஆத்துமாவை இரட்சிக்கும்‌ நிலையம்‌” என்று பல 
மக்கள்‌ நம்புகின்றனர்‌. ஆனால்‌, உண்மையில்‌ சபை என்பது சுவிசேஷத்தின்‌ 
சத்தியம்‌ அறிவிக்கப்படும்‌ செயல்பாடுகளை அடித்தளமாகக்‌ கொண்ட, 
ஆத்துமாவை இரட்சிக்கும்‌ ஒரு மையம்‌ தான்‌. இந்த சத்தியத்தின்‌ மையமாக 


57 


சபையிருக்குமென்றால்‌, அதன்‌ அங்கத்தினர்களாவதற்கும்‌, அதன்‌ 
தலைவர்களாவதற்கும்‌ சில குறிப்பிட்ட ஆவிக்குரிய நியமங்கள்‌ இருக்க 
வேண்டும்‌. 

இந்த நிருபத்தை நீங்கள்‌ ஆராயும்‌ போதே வேறு பல சத்தியங்களும்‌ 
வலியுறுத்தப்படுவதைக்‌ காணலாம்‌. இவை, அப்போஸ்தலராகிய பவுலின்‌ 
“உண்மையுள்ள வார்த்தைகள்‌'” என்று அழைக்கப்படுகின்றன. பவுல்‌ இந்த 
மேய்ப்பர்களுக்கு எழுதும்‌ போது, “இந்த வார்த்தை உண்மையுள்ளது எல்லா 
அங்கிகரிப்புக்கும்‌ பாத்திரமுமானது” என்று சில நேரங்களில்‌ கூறுவார்‌. 
“இப்போது, உண்மையிலேயே முக்கியமான ஒன்றை நான்‌ கூறப்‌ போகிறேன்‌” 
என்பது தான்‌. அதன்‌ அர்த்தமாகும்‌. 

பவுலுடைய முதல்‌ உண்மையான வார்த்தை, “பாவிகளை இரட்சிக்க 
கிறிஸ்து இயேசு உலகத்தில்‌ வந்தார்‌..... அவர்களில்‌ பிரதான பாவி நான்‌” 
(1 தீமோத்தேயு 1:15) என்பதே. கர்த்தர்‌ பாவிகளுக்கு ஒரு மாதிரியைக்‌ 
காட்ட விரும்பினார்‌ என்பதையே இங்கு பவுல்‌ கூற வருகிறார்‌. சில 
நேரங்களில்‌, தாங்கள்‌ இரட்சிக்கப்படவே முடியாத பாவிகள்‌ என்று மக்கள்‌ 
எண்ணிக்‌ கொள்கின்றனர்‌. இப்படிப்பட்ட மக்களுக்கு பவுல்‌, “இந்த 
உலகத்தின்‌ மிகவும்‌ மோசமான பாவியை இயேசு ஏற்கனவே இரட்சித்து 
விட்டார்‌. இயேசு கிறிஸ்து என்னை இரட்சித்த போது, எப்போதுமே 
வாழ்ந்திராத ஒரு மோசமான பாவியை இரட்சித்தார்‌. அவரால்‌ என்னையே 
இரட்சிக்க முடியுமென்றால்‌, கண்டிப்பாக உங்களையும்‌ இரட்சிக்க முடியும்‌ !” 
என்று வலியுறுத்துகிறார்‌. பவுல்‌ இங்கு தன்னைத்‌ தானே தாழ்த்திக்‌ 
காண்பிக்கவில்லை. அவர்‌ சபையை துன்புறுத்தியதால்‌, தன்னைத்‌ தானே 
பிரதான பாவியாகக்‌ கண்டார்‌. 


இரண்டாம்‌ அதிகாரத்தில்‌, பவுல்‌, சபையானது ஒவ்வொரு நாளும்‌ 
எப்படி செயல்பட வேண்டும்‌ என்று தீமோத்தேயுவுக்கு கூறுகையில்‌, சபையின்‌ 
பிரதான காரியமாக இருக்க வேண்டியது ஜெபம்‌ என்று கூறுகிறார்‌ 
(1 தீமோத்தேயு 2:1). ஜெபங்கள்‌ எல்லா மனிதர்களுக்கும்‌ தேவையானது 
என்று அவர்‌ கூறும்போது, ஒரு குறிப்பிட்ட வகையான ஜெபத்தைப்‌ பற்றியும்‌ 
கூறுகிறார்‌. அதை நீங்கள்‌ “சுவிசேஷ ஜெபம்‌” என்று அழைக்கலாம்‌. தேவன்‌ 
“எல்லா மனுஷரும்‌ இரட்சிக்கப்படவும்‌....சித்தமாயிருக்கிறார்‌” (4). எனவே 
இது எல்லா மனுஷருக்குமான ஜெபமாகும்‌. 


சுவிசேஷத்தின்‌ சத்தியம்‌ அறிவிக்கப்படக்கூடிய தூணும்‌, 
ஆதாரமுமாய்‌ சபை இருக்க வேண்டும்‌ (1 தீமோத்தேயு 3:15). அந்த 
சுவிசேஷ சத்தியம்‌ ஜெபத்தோடு அறிவிக்கப்படவேண்டும்‌, ஏனென்றால்‌, 
பிரிசுத்த ஆவியால்‌ மட்டுமே மக்களை மனமாற்றி சீஷர்களாக்க முடியும்‌. 
எனவே, பவுலைப்‌ பொறுத்தவரை மேய்ப்பரின்‌ முதல்‌ பிரதான காரியமாக 
இருக்கவேண்டியது சபையில்‌ ஜெபமாகும்‌ (2: 1). 


58 


அத்தியாயம்‌ பதிமூன்று 


தெய்வீக மேற்பார்வையாளர்கள்‌ 


பவுல்‌ தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல்‌ நிருபமும்‌, தீத்துவுக்கு 
எழுதிய நிருபமும்‌ எல்லா சபைகளுக்கும்‌, சபை உத்தரவின்படி 
அதிகாரப்பூர்வமான புத்தகமாயிருக்க வேண்டும்‌. இந்த மேய்ப்பருக்கான 
நிருபங்களில்‌, பவுல்‌, பல நடைமுறைக்கேற்ற காரியங்களைக்‌, கூறுகிறார்‌; 
உத்தரவாகக்‌ கொடுக்கிறார்‌. அவர்‌ கலாச்சாரத்துக்கு அப்பாற்பட்ட 
உபதேசங்களையும்‌ கூறுகிறார்‌. சபையின்‌ எல்லா இடங்களிலும்‌ இவை 
பின்பற்றப்படவேண்டும்‌. உதாரணமாக, இன்று பல பெண்களுக்கு பவுலை 
வெறுப்புக்குள்ளாக்கிய ஒரு பகுதி உண்டு. பவுல்‌: “ஸ்திரீகளும்‌ மயிரைப்‌ 
பின்னுதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, 
விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல்‌, 
தகுதியான வஸ்திரத்தினாலும்‌, நாணத்தினாலும்‌, தெளிந்த புத்தியினாலும்‌, 
தேவபக்தியுள்ளவர்களென்று சொல்லிக்கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு 
ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும்‌, தங்களை அலங்கரிக்கவேண்டும்‌. 
ஸ்திரீயானவள்‌ எல்லாவற்றிலும்‌ அடக்கமுடையவளாயிருந்து, அமைதலோடு 
கற்றுக்கொள்ளக்கடவள்‌. உபதேசம்பண்ணவும்‌, புருஷன்மேல்‌ 
அதிகாரஞ்செலுத்தவும்‌, ஸ்திரீயானவளுக்கு நான்‌ உத்தரவு 
கொடுக்கிறதில்லை; அவள்‌ அமைதலாயிருக்கவேண்டும்‌ ( 1 தீமோத்தேயு 
2:9-12) என்றார்‌. 


பெண்கள்‌ ஊழியம்‌ செய்யக்கூடாது என்று பவுல்‌ இங்கு 
கூறவில்லை. மாறாக, அவர்‌ தன்னுடைய எல்லா நிருபங்களிலும்‌ உறுதியாக 
சொல்லும்‌ ஒன்றை இங்கேயும்‌ கூறுகிறார்‌: ஒரு தெய்வீக ஒழுங்கு உண்டு, 
அதில்‌ புருஷன்‌ குடும்பத்திற்கு தலையாயிருக்கிறான்‌, கிறிஸ்து புருஷனுக்குத்‌ 
தலையாயிருக்கிறார்‌, ஸ்திரீக்கு தலையாயிருப்பவன்‌ புருஷன்‌. கிறிஸ்து 
எப்படி சபையை மேற்பார்வையிட்டு அதை நடத்திக்‌ கொண்டிருக்கிறாரோ, 
அப்படியே புருஷனும்‌ தன்னுடைய மனைவியையும்‌, குடும்பத்தையும்‌ 


59 


மேற்பார்வையிட வேண்டும்‌, புருஷர்கள்‌, தங்கள்‌ அருகிலுள்ள சபையையும்‌ 
மேற்பார்வையிட்டு நடத்த வேண்டும்‌. 


குடும்பம்‌ மற்றும்‌ சபையின்‌ தலைவராக இருக்கும்‌ பொறுப்பை 
வேதம்‌ மிகத்தெளிவாக புருஷர்களுக்குக்‌ கொடுக்கிறது. தேவனுடைய 
பார்வையில்‌ ஆணும்‌ பெண்ணும்‌ முற்றிலும்‌ சமமானவர்கள்‌ என்று வேதம்‌ 
கற்பிக்கிறது, ஆனால்‌ ஆண்களுக்கும்‌ பெண்களுக்கும்‌ உள்ள பங்கிலும்‌, 
பணியிலும்‌ சமத்துவம்‌ இருப்பதாக வேதம்‌ போதிக்கவில்லை. வேதம்‌, “தேவன்‌ 
ஆணையும்‌ பெண்ணையும்‌ படைத்தார்‌” என்றும்‌ ஒவ்வொருவருக்கும்‌ சில 
பங்குகள்‌, பொறுப்புகள்‌ மற்றும்‌ பணிகளை நியமித்தார்‌ என்றும்‌ கூறுகிறது. 


என்னுடைய கருத்துப்படி, பெண்கள்‌ தங்களுடைய சபையில்‌ 
எப்படிப்பட்ட ஊழியத்தை வேண்டுமானாலும்‌ செய்யலாம்‌, ஆனால்‌ அந்த 
சபையின்‌ மூப்பர்கள்‌ அல்லது ஆளுநர்களின்‌ அதிகாரத்தின்‌ கீழ்‌ தான்‌ 
அவற்றைச்‌ செய்ய வேண்டும்‌. அப்படியானால்‌ மூப்பர்களின்‌ அதிகாரத்தின்‌ 
கீழ்‌ ஒரு ஆண்‌ போதகராயிருப்பது போல்‌, மூப்பர்களின்‌ அதிகாரத்தின்‌ கீழ்‌ 
ஒரு பெண்‌ ஏன்‌ போதகராயிருக்கக்‌ கூடாது என்பதற்குக்‌ காரணம்‌ எனக்கு 
ஒன்றும்‌ தோன்றவில்லை. 

அது நம்மை இந்த மேய்ப்பர்களின்‌ நிருபங்களிலிருக்கும்‌ மற்றொரு 
முக்கியமான காரியத்திற்கு அழைத்துச்‌ செல்கிறது. முதல்‌ தீமோத்தேயுவில்‌, 
சபை அதிகாரிகளின்‌ தகுதிகள்‌, பங்கு, பொறுப்புகள்‌ போன்றவற்றைக்‌ 
குறித்து அதிகமான போதனைகள்‌ காணப்படுகிறது. மூப்பர்‌ ஆளுகை 
செய்வது, மேற்பார்வையிடுவது, தேவனுடைய மந்தையை மேய்ப்பது போன்ற 
பொறுப்புக்களையுடையவர்கள்‌. சபையின்‌ மற்றொரு விதமான அதிகாரி 
உதவிக்காரர்‌ (028௦௦0). உதவிக்காரர்கள்‌ பணிவிடை செய்வார்கள்‌. அவர்கள்‌ 
ஆவிக்குரிய ஊழியங்களிலோ அல்லது நடைமுறைக்கேற்ற காரியங்களிலோ 
பணிவிடை செய்வார்கள்‌, ஆனால்‌ ஆளுகை செய்யவோ மேற்பார்வையிடவோ 
அவர்களுக்கு பொறுப்பில்லை. இந்த இரண்டு விதமான சபை. 
அதிகாரிகளும்‌, முதலாவது, நமக்கு அப்போஸ்தலர்‌ நடபடிகளின்‌ புத்தகத்தின்‌ 
ஆறாம்‌ அதிகாரத்தில்‌ அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள்‌. 

இந்த அதிகாரிகள்‌ சபை நோட்டுப்‌ புத்தகங்களில்‌ குறிப்பிடப்‌ 
படுகின்றனர்‌. இதில்‌, முதல்‌ தீமோத்தேயு, இரண்டாவது தீத்து. இந்த 
அதிகாரிகளுக்கு வேண்டிய தகுதிகளும்‌ வரையறுக்கப்படுகின்றன. இன்று 
சபை சக்தியற்றதாக இருப்பதற்கான காரணங்களில்‌ ஒன்று, சபை 
அங்கத்தினர்களாவதற்குத்‌ தேவையான திட்டமான நியமங்களையும்‌, 
அதைக்காட்டிலும்‌ சபை தலைவர்களாவதற்கான திட்டமான நியமங்களையும்‌ 
செயல்படுத்துவதை நாம்‌ நீண்ட காலத்திற்கு முன்பே நிறுத்தி விட்டது 
தான்‌. எந்த காலகட்டமானாலும்‌ சரி, சபையானது அதனுடைய தலைவர்கள்‌ 
மற்றும்‌ அங்கத்தினர்களுடைய ஜீவியத்தின்‌ மூலமாகத்தான்‌, முக்கியமாக 


60 


சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும்‌. நீங்கள்‌ உங்கள்‌ சபையின்‌ 
மூப்பராயிருந்தால்‌, ஜாக்கிரதையோடும்‌, ஜெபத்தோடும்‌, இந்த 
நிருபங்களிலுள்ள மூப்பர்களுக்கான நியமங்களைப்‌ படித்து, பின்‌ 
தலைமைத்துவத்திற்கு தேவையான அந்த நியமங்களை சந்திக்கக்‌ கூடிய 
கிருபையைத்‌ தருமாறு தேவனிடம்‌ கேளுங்கள்‌. மூப்பர்கள்‌ ஆவிக்குரிய 
முதிர்ச்சியுடையவர்களாகவும்‌, ஆவிக்குரிய வாழ்வுக்குத்‌ தகுதிவாய்ந்த 
தலைவர்களாகவும்‌ இருக்க வேண்டும்‌ என்ற உண்மையை பவுல்‌ 
வலியுறுத்துகிறார்‌. அடிக்கடி தவறாகப்‌ புரிந்து கொள்ளப்படும்‌ ஒரு பகுதி 
“ஒரே மனைவியை உடைய புருஷனும்‌” என்ற பகுதி (2). இதன்‌ அர்த்தம்‌ 
“ஒரு ஸ்திரீயையுடைய புருஷன்‌” அல்லது ஒரு மனைவியையுடைய புருஷன்‌. 
மூல பாஷையில்‌ இந்த வார்த்தைகளைப்‌ படித்த பின்பு, இந்த மனிதனுக்கு 
வேறு மனைவி இருந்திருக்கக்‌ கூடாது என்று அவர்கள்‌ அர்த்தம்‌ 
சொல்வதாக நான்‌ நினைக்கவில்லை, மாறாக, தற்போது அந்த மனிதன்‌ 
ஒரே ஒரு ஸ்திரீயோடு வாழ வேண்டும்‌ என்பதாகக்‌ கூறப்பட்டுள்ளது 
என்று யோசிக்கிறேன்‌. 


உதவிக்காரருக்கான நியமங்களும்‌, மூப்பர்களுக்கு தேவையான 
நியமங்கள்‌ போலவே உயர்வாயிருப்பதைக்‌ கவனியுங்கள்‌. இந்த ஆவிக்குரிய 
தலைவர்களின்‌ மனைவிகளுக்கும்‌ கடுமையான தகுதிகள்‌ 
பட்டியலிடப்பட்டுள்ளன. முதல்‌ தீமோத்தேயு மற்றும்‌ தீத்துவின்‌ புத்தகங்களில்‌ 
இது மிகவும்‌ முக்கியமான வலியுறுத்தலாகும்‌. 


இந்த நிருபத்தில்‌ பவுல்‌. தீமோத்தேயுவை நம்பிக்கையற்றிருப்பது 
குறித்து எச்சரிப்பார்‌. இதற்கு “நீங்கள்‌ ஒருகாலத்தில்‌ நம்பிய 
காரியத்திலிருந்து தூர விலகி நிற்பது” என்று அர்த்தம்‌. கடைசி நாட்களில்‌ 
பெரிய நம்பிக்கையற்றநிலை இருக்கும்‌ என்று பவுல்‌ முன்னறிவிக்கிறார்‌. 
இது இரண்டு விதங்களில்‌ கூறப்பட்டுள்ளது - “வஞ்சிக்கிற ஆவிகள்‌” 
“பிசாசின்‌ உபதேசங்கள்‌” (1 தீமோத்தேயு 4:1). 


“வஞ்சிக்கிற ஆவிகள்‌” என்றால்‌ ஆவிக்குரியவை எல்லாம்‌ 
பரிசுத்த ஆவியுடையவை அல்ல என்பதே. பல மக்கள்‌, இந்த வித்தியாசத்தை 
அறிவதில்லை. ஆவிக்குரிய உலகத்திலிருந்து எதற்கு வேண்டுமானாலும்‌ 
திறந்த மனதுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. ஆவிகளால்‌, கிறிஸ்துவின்‌ மேலுள்ள 
விசுவாசத்திலிருந்து வஞ்சித்து இழுக்க முடியும்‌ என்று உணராதவர்களாய்‌ 
இருப்பார்கள்‌. 

பவுல்‌ குறிப்பிடும்‌ இரண்டாவது விதமான (௨0081853) “பிசாசிகளின்‌ 
உபதேசங்கள்‌” என்று அழைக்கிறார்‌. நாம்‌ சபையில்‌ போதிக்க வேண்டிய, 
உபதேசம்‌ தேவனுடைய வார்த்தை. ஆனால்‌ பொய்யான உபதேசங்களும்‌ 
உண்டு. அவை “பிசாசின்‌ உபதேசங்கள்‌”. இந்த உபதேசங்கள்‌ வேதத்தில்‌ 
காணப்படுவதில்லை, இவை தேவனிடத்திலிருந்து வருவதும்‌ இல்லை. 


61 


இவை பிசாசிடத்திலிருந்து வருபவை, மேலும்‌ வேதத்தில்‌ காணப்படாத 
இந்தப்‌ பொய்யான உபதேசங்களால்‌ பலர்‌ வஞ்சிக்கப்படுகிறார்கள்‌. வேதத்தில்‌ 
காணப்படாத, காரியங்களை தேவனுடைய ஜனங்கள்‌ நம்பகூடாது. 


தீமோத்தேயு நியமிக்கப்பட்டபோது ஒரு அனுபவத்தைப்‌ பெற்றார்‌. 
மூப்பர்கள்‌ தங்களுடைய கரங்களைத்‌ தீமோத்தேயுவின்‌ மேல்‌ வைத்த 
போது, ஏதோ ஒன்று அவனுக்குள்‌ கடந்து சென்றது. பவுல்‌, “மூப்பராகிய 
சங்கத்தார்‌ உன்மேல்‌ கைகளை வைத்த போது தீர்க்கதரிசனத்தினால்‌ 
உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தைப்‌ பற்றி அசதியாயிராதே”” என்று எழுதுகிறார்‌. 
அவர்‌ “உன்னுடைய வாசிக்கிறதிலும்‌, பிரசங்கம்‌ பண்ணுகிறதிலும்‌ 
போதிக்கிறதிலும்‌ ஜாக்கிரதையாயிரு” (13-16) என்று அவர்‌ எழுதும்போது 
அவர்‌ அதைத்‌ தான்‌ பேசுகிறார்‌ என்று நான்‌ நினைக்கிறேன்‌. 

கிறிஸ்துவின்‌ சரீரத்திலுள்ள மக்களிடம்‌ அவருடைய 
உறவுமுறைப்பற்றி பவுல்‌ தீமோத்தேயுவுக்கு சில வார்த்தைகளை எழுதுகிறார்‌. 
பவுல்‌ தீமோத்தேயுவுக்குக்‌ கூறும்‌ ஆலோசனை மக்களோடு உத்தியோக 
ரீதியான தொடர்பை வைத்துக்கொள்ளுமாறு கூறுவது போல்‌ தெரியவில்லை. 
மாறாக, உன்னுடைய சொந்த குடும்பத்து அங்கத்தினர்களிடம்‌ தொடர்பு 
கொள்வது போலவே, தேவனுடைய குடும்பத்தாரோடும்‌ உறவு கொள்ள 
வேண்டும்‌ என்று தீமோத்தேயுவிடம்‌ கூறுகிறார்‌ (1 தீமோ 5 :1-2). இது ஒரு 
உத்தியோகரீதியான தொடர்பு அல்ல, மாறாக கரிசனையுள்ள நெருங்கிய 
ஒரு குடும்ப உறவாகும்‌. 

மூப்பரின்‌ பதவிக்கான உயர்ந்த நியமங்களை நிறைவேற்றுவதன்‌ 
முக்கியத்துவத்தைப்‌ பற்றி பவுல்‌ தீமோத்தேயுவுக்கு சில அறிவுரைகளைக்‌ 
கூறுகிறார்‌. பவுல்‌ தீமோத்தேயுவிடம்‌, ஒரு மூப்பர்‌ பாவம்‌ செய்தால்‌ (ஆம்‌, 
அவர்கள்‌ செய்கிறார்கள்‌) அவர்கள்‌ எல்லாருக்கும்‌ முன்பாக கடிந்து 
கொள்ளப்படவேண்டும்‌, ஏனெனில்‌ அவர்களுடைய ஊழியம்‌ 
பொதுவானதாகும்‌. இந்தச்‌ சபை ஒழுங்கு குறித்து பட்சபாதத்தோடிருக்கக்‌ 
கூடாது. கடிந்து கொள்ளப்படும்‌ நபர்‌ தீமோத்தேயுவுக்கு தனிப்பட்ட 
நண்பராயிருந்தாலும்‌ பட்சபாதம்‌ இருக்க கூடாது என்று எச்சரிக்கிறார்‌. “நீ 
பட்சபாதத்தோடே ஒன்றும்‌ செய்யாமலும்‌ விசாரிக்குமுன்‌ நிருணயம்‌ 
பண்ணாமலும்‌, இவைகளைக்‌ காத்து நடக்கும்படி, தேவனுக்கும்‌ கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவுக்கும்‌, தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கும்‌ முன்பாக, 
உறுதியாய்க்‌ கட்டளையிடுகிறேன்‌” (1 தீமேர்‌ 5: 17-25). 


சபையை வழிநடத்தக்கூடிய மனுஷர்களுடைய குணாதிசயத்தைப்‌ 
பற்றியதே பவுலுடைய பிரதான நோக்கமாகயிருந்தபோதிலும்‌, ஆறாம்‌ 
அதிகாரத்தில்‌ அவர்‌ மற்ற ஆலோசனைகளையும்‌ கூறுகிறார்‌. உதாரணமாக, 
அடிமைகளைக்‌ குறித்து சில நடைமுறைக்கேற்ற ஆலோசனைகளை பவுல்‌ 
தீமோத்தேயுவுக்குக்‌ கொடுக்கிறார்‌. தேவனுடைய நாமம்‌ 


62 


தூஷிக்கப்படாதபடிக்கு வேலைக்காரர்‌ தங்கள்‌ எஜமான்களை கனப்படுத்த 
வேண்டும்‌ (1) என்று வேலைக்காரருக்கு அறிவுறுத்துமாறு அவர்‌ 
தீமோத்தேயுவிடம்‌ கூறுகிறார்‌. அடிமைத்தனம்‌ என்னும்‌ சமூகப்‌ பிரச்சனை 
ஒழியப்‌ போவதில்லை என்பதை அறிந்திருந்தார்‌ பவுல்‌. ஆதி விசுவாசிகளில்‌ 
பலர்‌ அடிமைகளாயிருந்தனர்‌, அவர்கள்‌ இந்த உலகத்தில்‌ இன்னும்‌ 
விடுவிக்கப்படாதிருந்ததால்‌, அந்த அடிமைத்தனத்தை எப்படி சமாளிப்பது 
என்று பவுல்‌ அவர்களுக்குக்‌ கூறுகிறார்‌. 


இந்த அதிகாரத்தில்‌ ஆதாயம்‌ மற்றும்‌ தேவபக்தி குறித்தும்‌ 
முக்கியமான ஆலோசனைகளைக்‌ காண்கிறோம்‌. ஆதாயத்தின்‌ மேல்‌ பெரிய 
மதிப்பீட்டை வைத்திருக்கும்‌ கலாச்சாரத்தைக்‌ குறித்தும்‌ வலியுறுத்துகிறார்‌. 
ஒரு பிள்ளை பள்ளிக்குப்‌ போகத்‌ துவங்கும்‌ நாளிலிருந்து, தன்னுடைய 
சாதனையின்‌ மேல்‌ மதிப்பு வைக்கக்‌ கற்றுக்‌ கொடுக்கப்படுகிறான்‌. ஆனால்‌ 
வளர்ந்த பின்‌ இது அவனுக்குப்‌ போதிய நிறைவை அளிப்பதில்லை. பல 
மக்கள்‌ தங்கள்‌ தொழிலில்‌ சிறந்தவர்களாயிருந்தும்‌, சமாதானமில்லாமல்‌, 
நிறைவில்லாமல்‌, சந்தோஷமில்லாமல்‌ இருந்திருக்கின்றனர்‌. அவர்களுடைய 
சாதனைகள்‌, மூலம்‌ அவர்கள்‌ சந்தோஷமடையவில்லை. அப்படிப்பட்ட மக்கள்‌ 
பவுலின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்க தயாராயிருப்பார்கள்‌ என்று நினைக்கிறேன்‌: 
“போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம்‌” (0. 


பவுல்‌, பின்பு, பொருளாசைக்‌ குறித்து சில எச்சரிப்புகளை பகிர்ந்து 
கொள்கிறார்‌: “ஐசுவரியவான்௧ளாக விரும்புகிறவர்கள்‌ சோதனையிலும்‌ 
கண்ணியிலும்‌, மனுஷரைக்‌ கேட்டிலும்‌ அழிவிலும்‌ அமிழ்த்துகிற மதிகேடும்‌ 
சேதமுமான பலவித இச்சைகளிலும்‌ விழுகிறார்கள்‌. பண ஆசை எல்லாத்‌ 
தீமைக்கும்‌ வேராயிருக்கிறது.” 


பொருளாசையை விட்டோடி, நீதியை நாடும்படி பவுல்‌ 
தீமோத்தேயுவுக்கு அறிவுறுத்துகிறார்‌ (11). பின்பு ஐசுவரியவான்களுக்கு 
கூறும்படி பவுல்‌ சில வார்த்தைகளை தீமோத்தேயுவுக்குக்‌ கொடுக்கிறார்‌. 
“இவ்வுலகத்திலே ஐசுவரியமுள்ளவர்கள்‌ இறுமாப்பான சிந்தை 
யுள்ளவர்களாயிராமலும்‌, நிலையற்ற ஐசுவரியத்தின்‌ மேல்‌ நம்பிக்கை 
வையாமலும்‌, நாம்‌ அனுபவிக்கிறதற்குச்‌ சகலவித நன்மைகளையும்‌ நமக்குச்‌ 
சம்பூரணமாயக்‌ கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன்மேல்‌ நம்பிக்கை 
வைக்க...அவர்களுக்குக்‌ கட்டடையிடு”(1 7). 


பணக்காரர்களாயிருப்பது தவறு என்று வேதம்‌ கூறவில்லை, 
வேதத்தின்‌ பல தேவ மனிதர்கள்‌, ஆபிரகாம்‌, யோபு மற்றும்‌ தாவீது ராஜா 
போன்றோர்‌ மிகவும்‌ ஐசுவரியம்‌ நிறைந்தவர்களாயிருந்தனர்‌. அந்த 
ஐசுவரியத்தைத்‌ தேடிச்‌ செல்லும்‌ நோக்கம்‌ என்ன, என்பதுதான்‌ முக்கியம்‌. 
பணக்காரர்களாகயிருப்பவர்கள்‌, தங்கள்‌ பணத்தை நல்ல காரியங்களைச்‌ 
செய்ய பயன்படுத்தவேண்டும்‌, தேவையுள்ளவர்களுக்கு சந்தோஷமாகக்‌ 


63 


கொடுக்க வேண்டும்‌. பவுல்‌ இப்படிப்பட்ட கொடுத்தலை, நித்தியத்தில்‌ 
பாதுகாப்பாயிருக்கும்‌ முதலீடு என்று அழைக்கிறார்‌ (18-19). 


பவுல்‌ தீமோத்தேயுவுக்கும்‌ நமக்கும்‌ கூறுவது தேவபக்தியோடு 
இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும்‌ என்பது தான்‌, ஏனெனில்‌ 
“தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும்‌ இதற்கு பின்வரும்‌ ஜீவனுக்கும்‌... 
பிரயோஜனமுள்ளது'” (1 தீமோத்தேயு 4: 8). உங்களுடைய வாழ்க்கையில்‌ 
தேவபக்தியைக்‌ கட்டியெழுப்பும்‌ அப்படிப்பட்ட பயிற்சியை பெறுகிறீர்களா? 
நம்முடைய நாகரீக கலாச்சாரம்‌ ஆதாயத்தைத்‌ தேடும்படி கூறுகிறது. பவுல்‌, 
தெய்வபயத்தை நாடும்படி அறிவுறுத்துகிறார்‌. நீங்கள்‌ ஆதாயத்தை 
நாடுகிறீர்களா அல்லது தேவபயத்தை நாடுகிறீர்களா? 


64 


அத்தியாயம்‌ பதினான்கு 
பவுல்‌ தீத்துவுக்கு எழுதிய நிருபம்‌ 

பவுல்‌ தீத்துவுக்கு எழுதிய நிருபத்தில்‌ நல்ல ஜீவியத்துக்கு நல்ல 
மேற்பார்வையாளரின்‌ அவசியத்தை வலியுறுத்துகிறார்‌. பவுல்‌, “தீத்துவே, நீ 
கிரேத்தா தீவில்‌ சபையை ஸ்தாபிக்கக்‌ கூடிய ஒரே வழி, தங்களுடைய 
பரிசுத்த ஜீவியத்தால்‌ தேவனுடைய உபதேசத்தை அலங்கரிக்கக்கூடிய 
தெய்வீக மேற்பார்வையாளர்களாக வைத்துக்கொள்வதுதான்‌”” என்று 
கூறுவதாகத்‌ தெரிகிறது. உபதேசத்தை தேவ பக்தியோடு காத்துக்‌ 
கொள்ளவேண்டும்‌ என்பது தான்‌ பவுல்‌ தீத்துவுக்கு அறிவுறுத்தியது. ஒரு 
இடத்தில்‌ ஒரு சபையை ஸ்தாபிக்க பவுல்‌ ஊழியர்களுக்குக்‌ கொடுத்த 
போதனை இது. 

பவுல்‌ தீத்துவிடம்‌, “நீ குறைவாயிருக்கிறவைகளை 
ஒழுங்குபடுத்தும்படிக்கும்‌, நான்‌ உனக்குக்‌ கட்டளையிட்டபடியே, பட்டணங்கள்‌ 
தோறும்‌ மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும்‌, உன்னைக்‌ கிரேத்தா தீவிலே விட்டு 
வந்தேனே” (தீத்து 1:5) என்று கூறுகிறார்‌. பவுலின்‌ பிரச்சனைகளைத்‌ 
தீர்ப்பவரான தீத்து, சபையிலுள்ள குறைகளைத்‌ சரி செய்யும்படி உத்தரவு 
பெற்றிருந்தார்‌. பவுல்‌ கலாத்திய சபையில்‌ சந்தித்தது போன்று அதே 
பிரச்சனைகளில்‌ சில கிரேத்தா தீவில்‌ இருந்தது போல்‌ காணப்படுகிறது. 
இயேசுவின்‌ உண்மையான சீஷர்களாயிருக்க வேண்டுமென்றால்‌ 
விருத்தசேதனம்‌ பண்ணப்பட வேண்டும்‌ என்று பாரம்பரிய பழமையான 
யூதர்கள்‌, கிரேத்தாவிலிருந்த விசுவாசிகளுக்குப்‌ போதித்து வந்தனர்‌. வேறு 
சிலர்‌ கிரேத்தாவின்‌ சீஷர்களிடம்‌ பணத்தை வாங்குவதற்கென்றே போதித்து 
வந்தனர்‌. பவுல்‌, தீத்துவுக்கு எழுத விரும்பிய இரண்டு பிரச்சனைகள்‌ 
இவை தான்‌. 





இந்த மேய்ப்பருக்குரிய நிருபம்‌ கிறிஸ்துவின்‌ மூலம்‌ தேவன்‌ 
உலகுக்கு பிரசன்னமான மூன்று பிரசன்னங்களை விவரிக்கிறது. 


புதிய ஏற்பாட்டிலுள்ள மிக அருமையான கூற்றுகளில்‌ ஒன்றாகிய 
இந்த வசனத்தில்‌ அவற்றைக்‌ காண முடிகிறதா என்று பாருங்கள்‌: “ஏனெனில்‌ 


65 


எல்லா மனுஷருக்கும்‌ இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது 
பிரசன்னமாகி, நாம்‌ அவபக்தியையும்‌ லெளகிக இச்சைகளையும்‌ வெறுத்து, 
தெளிந்த புத்தியும்‌ நீதியும்‌ தேவபக்தியும்‌ உள்ளவர்களாய்‌ இவ்வுலகத்திலே 
ஜீவனம்‌ பண்ணி, நாம்‌ நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும்‌, மகா 
தேவனும்‌ நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின்‌ 
பிரசன்னமாகுதலுக்கும்‌ எதிர்பார்த்துக்‌ கொண்டிருக்கும்படி நமக்குப்‌ 
போதிக்கிறது. அவர்‌ நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்‌ கொண்டு, 
தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும்‌, நற்கிரியைகளைச்‌ செய்ய 
பக்திவைராக்கியமுள்ளவர்களாகவும்‌ நம்மைச்‌ சுத்திகரிக்கும்படி, நமக்காகத்‌ 
தம்மைத்தாமே ஒப்புக்கொடுத்தார்‌. இவைகளை நீ பேசி, போதித்து, சகல 
அதிகாரத்தோடும்‌ கடிந்துகொள்‌. ஒருவனும்‌ உன்னை அசட்டைபண்ண 
இடங்கொடாதிருப்பாயாக” (2:11-15. 


மூன்று பிரசன்னங்களைக்‌ கொண்ட சபை 


“தேவபிரசன்னத்தைக்‌ காட்டும்‌ சபை” என்று பெயருள்ள ஒரு 
சபையைப்‌ பற்றி நீங்கள்‌ எப்போதாவது கேள்விப்‌ பட்டிருக்கிறீர்களா? 
“எபிப்பனி” (Epiphany) என்பது ஒரு கிரேக்க வார்த்தை. இதன்‌ அர்த்தம்‌ 
“பிரசன்னமாகுதல்‌””. இரண்டு பிரசன்னம்‌ கொண்ட சபை என்று பவுல்‌ 
தீத்துவுக்கு எழுதிய நிருபத்திலுள்ள சபையை அழைப்பதற்கு ஒரு காரணம்‌ 
உண்டு. ஏனெனில்‌ இதில்‌ பவுல்‌ தீத்துவுக்கு தேவனுடைய இரண்டு 
பிரசன்னமாகுதலைப்‌ பற்றிக்‌ கூறுகிறார்‌. பவுல்‌, “ஏனெனில்‌ எல்லா 
மனுஷருக்கும்‌ இரட்சிப்பை அளிக்கத்‌ தக்க தேவகிருபையானது” என்று 
எழுதியுள்ளார்‌ (தீத்து 2-11). கிருபையானது இயேசுகிறிஸ்து பெத்லகேமில்‌ 
பிறந்தபோது பிரசன்னமாகியது. அது கிறிஸ்து மீண்டும்‌ வரும்போது 
திரும்பவும்‌ பிரசன்னமாகும்‌. சபையானது, கிறிஸ்துவின்‌ மூலமாக தேவன்‌ 
பிரசன்னமாகும்‌ இந்த இரண்டு பிரசன்னமாகுதலுக்கு இடையில்‌ இருக்கும்‌ 
ஒன்றாகும்‌. இந்த நிருபத்தில்‌, இந்த இரண்டு பிரசன்னமாகுதலுக்கும்‌ 
இடையில்‌ தன்னுடைய சபை எப்படியிருக்கவேண்டும்‌ என்று தான்‌ 
விரும்புவதை தேவன்‌ பவுலுக்கு வெளிப்படுத்துகிறார்‌. தற்காலத்தில்‌, நாம்‌ 
“தெளிந்த புத்தியும்‌ நீதியும்‌, தேவபக்தியும்‌” உள்ளவர்களாக இருக்க 
வேண்டும்‌ (கீத்து 2-12) என்று கூறுகிறார்‌. 

இரட்சிப்பபைக்‌ கொண்டு வந்த கிறிஸ்துவின்‌ முதல்‌ 
பிரசன்னமாகுதலில்‌, நற்கிரியைகளை செய்ய பக்திவைராக்கியமுள்ள ஒரு 
விசேஷித்த ஜனக்கூட்டத்தை தமக்கென்று பரிசுத்தமாக்கிக்‌ கொள்ள 
வேண்டும்‌ என்பதற்காகவே தேவன்‌ நம்மைக்‌ கேட்டார்‌ (14). “விசேஷித்த” 
என்ற வார்த்தையின்‌ அர்த்தம்‌ “ஒரே விதமான” என்பதாகும்‌. கிறிஸ்துவின்‌ 
சாயலாக உருவாக்கப்பட்ட நாம்‌ விசேஷித்த ஜனங்களாக இருக்க வேண்டும்‌. 


பவுல்‌ தீத்துவுக்கு எழுதிய நிருபத்தை “மூன்று பிரசன்னம்‌ 


66 


கொண்டசபை” என்று கூறுவது சரியானது என்று இப்போது நீங்கள்‌ கண்டு 
கொண்டிருப்பீர்கள்‌. கிறிஸ்துவின்‌ முதல்‌ பிரசன்னமாகுதலுக்கும்‌, அவருடைய 
இரண்டாவது வருகைக்கும்‌ இடையில்‌ மூன்றாவது பிரசன்னமாகுதல்‌ உண்டு. 
அது உங்கள்‌ மூலமாகவும்‌ என்‌ மூலமாகவும்‌ தேவன்‌ பிரசன்னமாவதாலாகும்‌. 
தேவன்‌ தம்முடைய பணியை செய்வதற்காக உங்களையும்‌ என்னையும்‌ 
தேர்ந்தெடுத்திருக்கிறார்‌. நாம்‌ அவருடைய “விசேஷித்த ஜனங்களாக” 
இருக்க வேண்டும்‌. நாம்‌ இந்த உலகத்திற்கு இயேசுவைப்போலிருக்க 
வேண்டும்‌. இந்த உயிர்த்த ஜீவிக்கிற கிறிஸ்து உலகில்‌ பிரசன்னமாவதற்கு 
நாம்‌ கருவிகளாக செயல்படவேண்டும்‌. 


கிறிஸ்துவின்‌ சபையிலுள்ள விசேஷித்த ஜனங்கள்‌ தங்கள்‌ 
பரிசுத்தமான, தேவபக்தியுள்ள வாழ்வின்‌ மூலம்‌ தேவன்‌ இந்த உலகத்திற்கு 
பிரசன்னமாகும்படி கிறிஸ்துவின்‌ உபதேசத்தால்‌ நம்மை அலங்கரித்துக்‌ 
கொள்ள வேண்டும்‌. தேவன்‌ இந்த உலகத்திற்கு நம்‌ மூலமாகப்‌ 
பிரசன்னமாகும்படி நம்மைத்‌ தேர்ந்தெடுத்துள்ளபடியால்‌, நம்முடைய 
வாழ்வில்‌ தேவன்‌ பெரிய திட்டங்களை வைத்துள்ளார்‌ என்று நாம்‌ உறுதியாக 
நம்பலாம்‌. 


67 


அத்தியாயம்‌ பதினைந்து 
பவுல்‌ பிலேமோனுக்கு எழுதிய நிருபம்‌ 


பவுலுடைய ஐந்து சிறையிருப்பு நிருபங்களில்‌ பிலேமோன்‌ 
நான்காவதாகும்‌. பிலேமோன்‌ பவுலுடைய நிருபங்களில்‌ மிகவும்‌ சுருக்கமான 
நிருபமாயிருந்தாலும்‌, செயல்படுத்துவதில்‌ இது மிகவும்‌ நீண்ட ஒரு 
நிருபமாகும்‌. 

கொலோசெயில்‌ வாழ்ந்த ஒரு பணக்கார புறஜாதி விசுவாசி 
பிலேமோன்‌. அவர்‌ அடிமைகளை வைத்திருந்தவர்‌. அவரிடம்‌ ஒநேசிமு 
என்ற அடிமை இருந்தான்‌. ஒநேசிமு என்ற பெயருக்கு “அநுகூலமானவன்‌” 
அல்லது “பிரயோஜனமுள்ளவன்‌” என்று அர்த்தம்‌. அவன்‌ மிகவும்‌ 
விலையேறப்பெற்ற ஒரு அடிமையாயிருந்ததால்‌ தான்‌ அவனுக்கு இந்தப்‌ 
பெயர்‌ கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும்‌. 

ஒநேசிமு தன்னுடைய எஜமான்‌ பிலேமோனிடமிருந்து கொஞ்சம்‌ 
பணத்தைத்‌ திருடிக்‌ கொண்டு ஓடிவிட்டான்‌. இப்படியாக அவன்‌ ஒரு 
ஓடிப்போய்விட்ட அடிமையாகவும்‌, திருடனாகவும்‌ மாறிவிட்டான்‌. ஆனால்‌ 
ரோம பட்டணத்தில்‌ ஒநேசிமு, சிறையில்‌ பவுலை சந்தித்தான்‌. பவுல்‌ 
கிறிஸ்துவில்‌ அவனை விசுவாசத்திற்குள்‌ வழிநடத்தினான்‌. மறுபடியும்‌ 
பிறப்பதென்பது எப்போதுமே மனந்திரும்புதலை உள்ளடக்கியிருக்கும்‌. எனவே 
ஒநேசிமுவிற்கு மனந்திரும்புதல்‌ என்பது தன்‌ எஜமானிடத்திற்கு திரும்பவும்‌ 
போய்‌, ஒரு ஒடிப்போன அடிமை சந்திக்க வேண்டிய விளைவுகளைச்‌ சந்திப்பது 
தான்‌ என்று பவுல்‌ ஒநேசிமுக்கு இதைச்‌ சொல்லியிருக்க வேண்டும்‌. 
அவ்வாறு பவுல்‌ அவனை திரும்பவும்‌ பிலேமோனிடம்‌ அனுப்பும்‌ போது 
ஒநேசிமுவிடம்‌, ஒரு கடிதத்தையும்‌ அனுப்பினான்‌, அதில்‌, பிலேமோனுக்கு, 
கிறிஸ்துவில்‌ இந்த புதிய சகோதரனாகிய ஒநேசிமுவிடம்‌ சற்று தயவு 
காட்டும்படிக்‌ கேட்டிருந்தார்‌. 

பவுல்‌ பிலேமோனுக்கு எழுதிய இந்த நிருபத்தை ஒநேசிமு தன்‌ 
எஜமானரிடம்‌ திரும்பி சென்ற போது தன்‌ கையிலேயே எடுத்துச்‌ சென்றான்‌. 
இது சமுதாயக்‌ காரியங்களைக்‌ கூறும்‌ ஒரு நிருபம்‌ மட்டுமல்ல, காரியங்களை 


68 


நடத்தும்‌ சாமர்த்தியம்‌, சாதுரியமும்‌ நிறைந்த ஒரு சாதனை நிருபமாகும்‌. 
பவுல்‌ இந்த நிருபத்தை எழுதியதன்‌ நோக்கம்‌ என்ன என்று உணரும்‌ அதே 
வேளையில்‌, எவ்வளவு அழகாக, யோசனையோடும்‌ சாதுரியத்தோடும்‌ 
தன்னுடைய நோக்கத்தை அணுகுகிறார்‌ என்று கவனியுங்கள்‌. 
பிலேமோனுக்கு கிறிஸ்துவைப்‌ போன்ற ஆவி இருப்பதைச்‌ சுட்டிக்காட்டி 
விட்டு பிலேமோன்‌, ஒநேசிமுவை சந்தோஷத்தோடு தானாக முன்‌ வந்து 
ஏற்றுக்கொள்வார்‌ என்ற நம்பிக்கை இருக்கிறதென்று கூறுகிறார்‌. 

இயேசுகிறிஸ்து மனிதர்களை மாற்றக்கூடியவர்‌ என்பதே பவுல்‌ 
பிலேமோனுக்கும்‌ நமக்கும்‌ இந்த நிருபத்தின்‌ மூலம்‌ கூறும்‌ முக்கியமான 
செய்தி. அவர்‌ மாற்றும்போது, ஒருவரோடொருவரிலுள்ள உறவுமுறையையும்‌ 
சரிசெய்கிறார்‌. எனவே பவுல்‌, பிலேமோனுக்கு “நீர்‌ ஒநேசிமுவை மன்னித்து 
அவனை திரும்பவும்‌ ஏற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌, ஒரு தண்டிக்கப்படக்கூடிய 
ஓடிப்போன அடிமையாகவும்‌, ஒரு திருடனாகவும்‌ அவனை நீர்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளாமல்‌, ஒரு சகோதரனாக, கிறிஸ்துவுடைய ஒரு உடன்‌ சீஷனாக 
ஏற்றுக்கொள்ளவும்‌” என்று எழுதுகிறார்‌. ஒர்‌ ஒடிப்போன அடிமைக்கு 
கொடுக்கப்பட்ட தண்டனை மரணமாகும்‌. 


இயேசு கிறிஸ்து உங்களை மாற்றியுள்ளாரா? உங்களுடைய 
உறவுமுறைகளையெல்லாம்‌ அவர்‌ மாற்றியுள்ளாரா? அவரால்‌ மாற்றமுடியும்‌, 
மாற்றுவார்‌ என்று நம்பும்‌ விசுவாசம்‌ உங்களுக்கு உண்டா? 
இயேசுகிறிஸ்துவால்‌ மட்டுமே, நம்மையும்‌ நம்முடைய உறவுகளையும்‌ மாற்ற 
முடியும்‌, ஏனெனில்‌ இயேசு கிறிஸ்து மட்டுமே மக்களை மாற்றுகிறவர்‌. 


நாம்‌ இந்த நிருபத்தை வாசிக்கும்போதே இதிலிருந்து மற்ற சில 
காரியங்களையும்‌ கற்றுக்‌ கொள்ளலாம்‌. பவுல்‌ பிலேமோனுக்கு எழுதிய 
நிருபம்‌ சங்கேதக்‌ குறிப்புகள்‌ (அடையாளங்கள்‌) நிறைந்தது என்று பலர்‌ 
நம்புகின்றனர்‌. உதாரணமாக, ஒநேசிமு திரும்பவும்‌ வந்து, மன்னிக்கப்பட்டது 
ஆகியவை நம்முடைய மீட்பை அடையாளமாகக்‌ காட்டுகிறது என்று 
நம்புகின்றனர்‌. ஒரு காரியத்தை மீட்பது என்பது, அதைத்‌ திரும்பவும்‌ 
விலை கொடுத்து வாங்குவது, அதைத்‌ திரும்பவும்‌ கொண்டு வருவதாகும்‌. 
நம்மை விலைகொடுத்து வாங்கி மீண்டும்‌ தன்னிடத்தில்‌ 
கொண்டுவருவதற்கும்‌, நாம்‌ வாழ்வதற்கும்‌ அவர்‌ சித்தம்‌ கொள்ளும்‌ அந்த 
வாழ்க்கைத்‌ தரத்திற்கும்‌ கொடுக்கப்பட்ட விலை, சிலுவையில்‌ சிந்தப்பட்ட 
இயேசு கிறிஸ்துவின்‌ இரத்தமாகும்‌. 

நம்முடைய பிள்ளைகளுக்கு நடக்கும்‌ ஒரு காரியத்தின்‌ ஒரு 
காட்சியும்‌ இந்த சுருக்கமான நிருபத்தில்‌ உண்டு. பவுல்‌ பிலேமோனிடம்‌ 
ஒநேசிமுவை என்றென்றைக்கும்‌ தன்னுடையவனாக்கிக்‌ கொள்ளும்படிக்குக்‌ 
கொஞ்சகாலம்‌ அவரை விட்டு பிரிந்து போனான்‌ என்று எழுதுகிறார்‌. 
நாமும்‌ பெற்றோராக, அடிக்கடி நம்முடைய பிள்ளைகளை இழந்து 


69 


விடுகிறோம்‌. அவர்கள்‌ நடக்கவேண்டிய வழியிலே அவர்களை நடத்தினாலும்‌ 
நீதிமொழிகள்‌ 22: 0, அவர்கள்‌ தங்களுடைய ஜீவியத்தை எப்படி ஜீவிக்கப்‌ 
போகிறார்கள்‌ என்பதை கடைசியாகத்‌ தீர்மானிக்கும்‌ முன்பு, சில தவறுகளை 
செய்து விடுகின்றனர்‌. ஆனால்‌ (அவர்கள்‌ நம்மிடம்‌ திரும்பும்‌ போது, ஒரு 
நம்பிக்கையையும்‌ அனுபவத்தையும்‌ பெற்றவர்களாக வருகின்றனர்‌. நாம்‌ 
அவர்களை ஜீவியகாலம்‌ முழுவதற்கும்‌ திரும்ப ஏற்றுக்கொள்கிறோம்‌. 


“ஒருவர்‌ மற்றவருக்கான செய்யும்‌ தியாகம்‌” என்று நாம்‌ 
அழைக்கக்கூடியதை விளக்குவதாகவும்‌ இந்த நிருபம்‌ உள்ளது என்று 
சிலர்‌ நம்புகின்றனர்‌. அப்போஸ்தலராகிய பவுல்‌ பிலேமோனிடம்‌, “அவன்‌ 
உமக்கு யாதொரு அநியாயஞ்‌ செய்ததும்‌, உம்மிடத்தில்‌ கடன்பட்டதும்‌ 
உண்டானால்‌, அதை என்‌ கணக்கிலே வைத்துக்கொள்ளும்‌” (பிலேமோன்‌ 
1:18) என்று எழுதுகிறார்‌. இது கிறிஸ்து நமக்காக செய்த தியாகத்தைக்‌ 
குறிக்கிறது என்று சிலர்‌ நம்புகின்றனர்‌. இயேசு கிறிஸ்து நம்முடைய 
பாவங்களுக்காக சிலுவையில்‌ மரித்த போது, அவர்‌ பிதாவிடம்‌, “அவர்கள்‌ 
கடன்பட்டதையெல்லாம்‌ என்னுடைய கணக்கிலே போடும்‌, நான்‌ அதை 
முழுமையாக கட்டுகிறேன்‌” என்பதாக உள்ளது. 


எனவே பவுல்‌ பிலேமோனுக்கு எழுதிய நிருபம்‌ முழுவதும்‌ 
செயல்பாட்டினால்‌ நிறைந்தது. 


இந்த சுருக்கமான நிருபத்தில்‌ நாம்‌ கவனிக்க வேண்டிய மற்றொரு 
சிந்தனையும்‌ உண்டு. அது “நீர்‌ உம்மைத்தாமே எனக்குக்‌ கடனாக 
செலுத்தவேண்டுமென்று'” (19) என்று பவுல்‌ பிலேமோனுக்கு எழுதுவது. 
“உம்மைத்தாமே” என்பது ஒருவரது தனித்தன்மையைக்‌ குறிக்கிறது. பவுல்‌ 
பிலேமோனுக்கு எழுதியபடி, நாம்‌ மறுபடியும்‌ பிறக்கும்வரை நாம்‌ உண்மையில்‌ 
நாமாக இருக்க முடியாது. பிலோமோன்‌ மறுபடியும்‌ பிறந்திருந்ததால்‌, பவுல்‌ 
“நீர்‌ உம்மைத்தாமே எனக்குக்‌ கடனாக செலுத்த வேண்டுமென்றும்‌. ஒரு 
புதிய பிறப்பில்லாமல்‌, நீர்‌ விசேஷித்த தனிநபராகியிருக்க முடியாது, நீர்‌ 
புதிய பிறப்பையடைய கருவியாயிருந்தவன்‌ நானாகையால்‌, நீர்‌ உம்மைத்தாமே 
எனக்குக்‌ கடனாக செலுத்த வேண்டுமென்றும்‌ கூறுகிறார்‌. பல மக்கள்‌, 
தேவன்‌ அவர்களை எப்படியாக இருக்க வேண்டும்‌ என்று நினைக்கிறாரோ 
அப்படி இல்லாததால்‌, ஏமாற்றம்‌ நிறைந்தவர்களாய்‌, வாழ்க்கையில்‌ 
தோல்வியடைந்தவர்கள்‌ போல்‌ சந்தோஷமற்றவர்களாய்‌ இருக்கின்றனர்‌. நாம்‌ 
இயேசு கிறிஸ்துவின்‌ மேல்‌ விசுவாசம்‌ வைக்கும்‌ வரை, நம்மை தேவன்‌ 
யாராக, என்னவாக எங்கு வைத்திருக்க வேண்டும்‌ என்ற நோக்கத்தை 
நிறைவேற்ற முடியாது என்று பவுல்‌ பிலேமோனுக்கு எழுதிய இந்த நிருபம்‌ 
நமக்குக்‌ கூறுகிறது. 


70 


அத்தியாயம்‌ பதினாறு 
பவுல்‌ தீமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம்‌ நிருபம்‌ 


பவுல்‌ தீமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம்‌ நிருபம்‌ தான்‌ 
அப்போஸ்தலராகிய பவுலுடைய கடைசி உயில்‌ மற்றும்‌ ஏற்பாடாகும்‌. 
முதலாவது ரோம சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பின்பு பவுல்‌ 
ஸ்பெயின்‌ தேசத்தில்‌ தன்னுடைய மிஷனரி பணியை செய்துவிட்டு பின்னா்‌ 
எபேசுவுக்குத்‌ திரும்பினார்‌. எபேசுவிலிருந்து அவர்‌ துரோவாவுக்குப்‌ போனார்‌ 
அங்கு ரோம பேரரசன்‌ நீரோ, ரோமாபுரியை எரித்துவிட்டு, பழியை 
இயேசுகிறிஸ்துவின்‌ சீஷர்களின்‌ மீது போட்டார்‌. அது நடந்த போது, ரோம 
அரசிலிருந்த கிறிஸ்துவின்‌ சீஷர்கள்‌ அனைவரும்‌ தள்ளப்பட்டவர்களாக 
அறிவிக்கப்பட்டனர்‌, அவர்கள்‌ விவரிக்க இயலாத கொடுமை 
களுக்குள்ளானார்கள்‌. ரோம அரசாங்கம்‌ மட்டுமல்லாது, ரோம குடிமக்களும்‌ 
அவர்களைக்‌ கொடுமைப்படுத்தினர்‌. பேதுருவும்‌ பவுலும்‌ பொதுவான 
எதிரிகளாயிருந்ததால்‌, பவுல்‌ சீக்கிரமே மீண்டும்‌ கைது செய்யப்பட்டார்‌. 


பவுல்‌ கைது செய்யப்பட்ட விதத்திலிருந்து அவர்‌ 
சிறையிருப்பிலிருந்து உயிரோடு வரமாட்டார்‌ என்பது தெளிவாயிருந்திருக்கும்‌ 
(தீமோ 1:4). பவுல்‌ இந்த நிருபத்தை தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது, 
தாம்‌ சீக்கிரமே மரண தண்டனை அடையப்போவதை அறிந்திருந்தார்‌. அது 
இந்தப்‌ பெரிய அப்போஸ்தலரின்‌ கடைசி வார்த்தைகளை மிகவும்‌ 
பயபக்தியுள்ளதாகவும்‌ முக்கியமானதாகவும்‌ ஆக்குகிறது. 


நீங்கள்‌ இன்று, ரோமாபுரியிலுள்ள மேமர்டைன்‌, சிறையைச்‌ சென்று 
பார்ப்பீர்களானால்‌, இந்த நிருபத்திலுள்ள ஒவ்வொரு வார்த்தையின்‌ 
முக்கியத்துவத்தையும்‌ உணர்வீர்கள்‌. அந்த சிறையின்‌ தாழ்வான நிலையில்‌ 
ஒரு இருண்ட அறை உள்ளது. அங்கு தான்‌ ரோமர்கள்‌ அப்போஸ்தலர்‌ 
பவுலை வைத்திருந்தாக நம்பப்படுகிறது. அவர்‌ சங்கிலியிடப்பட்ட விதமானது 
தொடர்ந்து அவரை வேதனைப்படுத்துவதாக இருந்தது. சிறையிடப்படுவதற்கு 
அந்த இருண்ட அறையானது மிகவும்‌ நாற்றம்‌ நிறைந்த மோசமான இடமாக 
இருந்தது. ரோமர்களால்‌ மிகவும்‌ வெறுக்கப்பட்ட சிறைக்கைதிகளுக்காக 
அந்த இடம்‌ ஒதுக்கப்பட்டிருந்தது. 

இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்‌, பவுல்‌ தன்னுடைய இரண்டாவது 
நிருபத்தை தீமோத்தேயுவுக்கு எப்படி எழுதினார்‌, சிறைக்கு வெளியே எப்படி 
அனுப்பினார்‌ என்பது ஒரு புதிராகவே இருக்கிறது. ஒரு வயதான 
மனிதனாகிய ஒநேசிப்போரு மற்றும்‌ பவுலுடைய அன்பான மருத்துவர்‌ 
லூக்காவையும்‌ தவிர மற்ற அனைவரும்‌ அவரைக்‌ கைவிட்டு விட்டனராம்‌. 


71 


ஒநேசிப்போருவோ அல்லது லூக்காவோ தான்‌ இந்த நிருபத்தை வெளியே 
கடத்திச்‌ சென்றிருப்பார்கள்‌. பவுலால்‌ தன்னுடைய சொந்தக்‌ கரத்தால்‌ 
கட்டாயமாக இதை எழுதியிருக்க முடியாது; அவர்‌ அதை வேறு யாராவது 
எழுதும்படிச்‌ சொல்லியிருப்பார்‌. 

பவுலுடைய இந்தக்‌ கடைசி வார்த்தைகளைப்‌ படிக்கும்‌ போது, 
அந்த மோசமான சிறையை மறந்து விடாதீர்கள்‌. அங்கிருந்த போது தான்‌ 
பவுலுடைய இருதயத்திலிருந்த இந்த வார்த்தைகள்‌ வந்தன: 
“இதினிமித்தமாக, நான்‌ உன்மேல்‌ என்‌ கைகளை வைத்ததினால்‌ உனக்கு 
உண்டான தேவ வரத்தை நீ அனல்மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு 
நினைப்பூட்டுகிறேன்‌. தேவன்‌ நமக்குப்‌ பயமுள்ள ஆவியைக்‌ கொடாமல்‌, 
பலமும்‌ அன்பும்‌ தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார்‌” 
(11 தீமோத்தேயு 1:6-7). 


இந்த வசனங்களிலிருந்து வெளிப்படும்‌ தீமோத்தேயுவின்‌ 
குணாதிசயத்தை நீங்கள்‌ காணமுடியும்‌. தீமோத்தேயு பிறரோடு தொடர்பு 
கொள்வதில்‌ தயங்கிய ஒரு கூச்ச சுபாவமுள்ள நபராக இருந்திருக்க 
வேண்டும்‌. பவுல்‌, தீமோத்தேயுவை ஊழியத்துக்காகப்‌ பிரதிஷ்டை செய்யம்படி 
அவருடைய தலையின்‌ மேல்‌ தன்‌ கரங்களை வைத்த போது ஒரு அற்புதம்‌ 
நிகழ்ந்திருப்பதாகக்‌ கூறுகிறார்‌. பவுல்‌, “இந்த உள்ளான வல்லமையை நீ 
தூண்டிவிட்டால்‌, நம்முடைய கர்த்தரைப்பற்றி மற்றவர்களுக்கு சொல்வதற்கு 
நீ பயப்படமாட்டாய்‌, மேலும்‌ நான்‌ கிறிஸ்துவின்‌ பொருட்டு இங்கு 
சிறையிலிருந்தாலும்‌, நான்‌ உன்னுடைய நண்பன்‌ என்பதையும்‌ அவர்களுக்கு 
தெரியப்படுத்த நீ பயப்படமாட்டாய்‌,” என்றார்‌. 


இரண்டாம்‌ அதிகாரத்தில்‌, கிறிஸ்துவோடு ஒரு உண்மையான 
தொடர்பைக்‌ கொள்வது என்றால்‌ என்ன என்பது குறித்து சில விளக்கங்கள்‌ 
உள்ளன. வசனம்‌ 4-7வரை பவுல்‌. போர்ச்சேவகன்‌, விளையாட்டு வீரன்‌ 
மற்றும்‌ விவசாயியைக்‌ குறித்த விளக்கங்களைக்‌ கொடுக்கிறார்‌. 


போர்வீரனைப்‌ பற்றி பவுல்‌ கூறியது: ஒரு மனிதன்‌ யுத்தத்தில்‌ 
போர்‌ செய்யக்‌ கிளம்பி விட்டால்‌, அவன்‌ அதற்கு மேல்‌ அமைதியாக 
ஈடுபட்டிருக்க முடியாது. அவன்‌ யுத்தத்தில்‌ வெற்றி பெறும்‌ காரியங்களில்‌ 
தன்னை முழுமையாக ஒப்படைப்பான்‌. அப்படியே இயேசு கிறிஸ்துவுக்காக 
யுத்தம்‌ செய்வதில்‌ தீமோத்தேயுவும்‌ தன்னை முழுமையாக ஒப்புக்கொடுக்க 
வேண்டும்‌ என்று பவுல்‌ உற்சாகப்படுத்துகிறார்‌. 


பின்பு பவுல்‌, விளையாட்டு வீரனைக்‌ குறித்த உதாரணத்தில்‌, 
“மேலும்‌ ஒருவன்‌ மல்யுத்தம்‌ பண்ணினாலும்‌, சட்டத்தின்படி பண்ணாவிட்டால்‌ 
முடிசூட்டப்படான்‌”” (11 திமோத்தேயு 2:5). அப்படியே கிறிஸ்துவில்‌ வாழும்‌ 
ஜீவியத்திற்கும்‌ சில விதிமுறைகள்‌ உள்ளன. அவற்றில்‌ ஒன்று நீங்கள்‌ 
இயேசுவுக்காக பாடுகளை அனுபவிக்க வேண்டும்‌. சிலுவையை எடுத்துக்‌ 
கொண்டு அவரைப்‌ பின்பற்ற மனதுள்ளவர்களாக நீங்கள்‌ இருக்க வேண்டும்‌. 


72 


பவுல்‌ விவசாயியைக்‌ குறித்து எழுதும்போது, ஒரு விவசாயி 
என்பவன்‌ விதைக்கும்‌ போதும்‌, அறுக்கும்‌ போதும்‌ மிகவும்‌ கடினமாக 
உழைக்கக்கூடியவன்‌, பின்‌ “பிரயாசப்பட்டுப்‌ பயிரிடுகிறவன்‌. அவன்‌ தான்‌ 
அறுவடையில்‌ முதலாவது பங்கடைய வேண்டும்‌” என்று கூறுகிறார்‌ (6. 
பவுல்‌ தீமோத்தேயுவிடம்‌, “ஒரு விவசாயி போல்‌ கடினமாக உழைக்க 
வேண்டும்‌, விதைக்கும்‌ போதும்‌, அறுக்கும்‌ போதும்‌ நீ கடினமாக உழைத்தால்‌, 
ஒரு மிகப்‌ பெரிய அறுவடையைப்‌ பெற்றுக்கொள்வாய்‌” என்பதைத்‌ தெளிவு 
செய்கிறார்‌. 


பவுல்‌, தன்னுடைய பாடுகளிலும்‌ கிறிஸ்துவின்‌ பிரசன்னம்‌ 
தன்னோடு இருக்கிறது என்பதில்‌ மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தார்‌. 
நம்மிடம்‌ விசுவாசமே இல்லாத நிலையிலும்‌, நாம்‌ மிகவும்‌ பெலவீனமாயிருக்கும்‌ 
போதிலும்‌, தேவன்‌ நமக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌, நமக்கு உதவி 
செய்வார்‌, ஏனெனில்‌ அவருடைய ஒரு பகுதியாயிருக்கும்‌ நம்மை அவர்‌ 
கைவிடமாட்டார்‌. தேவனுடைய சத்தியம்‌ ஒரு மாக பெரிய கன்மலையைப்‌ 
போல்‌ நிற்கிறது, அதை எதனாலும்‌ அசைக்க முடியாது. “கர்த்தருக்கு, 
உண்மையிலேயே தம்முடையவர்கள்‌ யார்‌ என்பது தெரியும்‌” என்ற 
வார்த்தைகள்‌ எழுதப்பட்ட அஸ்திபாரக்‌ கல்‌ அதுவாகும்‌. 


இந்த ஆறுதல்‌ தரும்‌ வார்த்தைகளை நீங்கள்‌ வாசிக்கும்‌ போதே 
பவுலுடைய வேதனைக்குரிய சூழ்நிலையை நினைவில்‌ கொள்ளுங்கள்‌. 
விசுவாசிக்கவும்‌ ஜெபிக்கவும்‌ உங்களுக்கு பெலன்‌ இல்லாமல்‌ 
போகுமளவுக்கு மனதளவிலும்‌, உணர்வளவிலும்‌, ஆவிக்குரியநிலையிலும்‌ 
மிகவும்‌, பெலவீனமடையலாம்‌. அப்படிப்பட்ட சூழ்நிலையில்‌ நீங்கள்‌ 
கைவிடப்பட்டுப்‌ போவீர்களா? இல்லை ! நீங்கள்‌ விசுவாசிக்கவும்‌, ஜெபிக்கவும்‌ 
முடியாமல்‌ மிகவும்‌ பெலவீனமாயிருந்தாலும்‌, தேவன்‌ தம்முடையவர்களைக்‌ 
கைவிட மாட்டார்‌. நாம்‌, நம்முடைய விசுவாசத்தைக்‌ காத்துக்‌ 
கொள்ளாவிட்டாலும்‌, அவர்‌ நம்மிடம்‌ எப்போதும்‌ உண்மையுள்ளவராகவே 
இருக்கிறார்‌. 

ஒரு விசுவாசியின்‌ வாழ்க்கையின்‌ நோக்கத்தைப்‌ பற்றி, 
பாத்திரங்களை உதாரணமாய்‌ கூறி கற்பிக்கிறார்‌. பவுல்‌ (20-21). 
அந்நாட்களில்‌ மக்கள்‌ தங்களுடைய வீடுகளில்‌ பெரிய பாத்திரங்கள்‌ அல்லது 
குவளைகளை வைத்திருந்தனர்‌. சில பாத்திரங்கள்‌ கனமான 
நோக்கங்களுக்காகப்‌ பயன்படுத்தப்பட்டன, சில பாத்திரங்கள்‌ அவ்வளவாக 
கனமில்லாத காரணங்களுக்காகப்‌ பயன்படுத்தப்பட்டன (அப்போது 
வீட்டிற்குள்ளேயே குழாய்‌ இருக்கவில்லை. 

பவுல்‌, “தீமோத்தேயு, நீ கிறிஸ்துவைப்‌ பின்பற்றும்‌ போதும்‌ அப்படியே 
இருக்கும்‌, கனவீனமான நோக்கங்களுக்காகப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
பாத்திரமாகவும்‌ நீ இருக்கலாம்‌, அல்லது வாலிபத்தின்‌ இச்சைகளுக்கு 
விலகியோடி, உன்னுடைய கவனத்தை நீதி விசுவாசம்‌, அன்பு, சமாதானம்‌ 
ஆகியவற்றில்‌ செலுத்தலாம்‌. அப்போது எஜமானனுக்கு உபயோகமானப்‌ 


73 


பாத்திரமாக, சுத்தமான, கனத்திற்குரிய காரியங்களுக்காகப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ ஒரு பாத்திரமாக இருப்பாய்‌'” என்று கூறுகிறார்‌. 

இந்த நிருபத்திலுள்ள, எல்லாருக்கும்‌ தெரிந்த வசனங்களில்‌ ஒன்றில்‌ 
பவுல்‌: “நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும்‌ சத்திய வசனத்தை நிதானமாய்ப்‌ 
பகுத்துப்‌ போதிக்கிறவனாயும்‌ உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக 
நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு” (2:15). பவுல்‌, “தீமோத்தேயு, 
ஒழுக்கமுள்ளவனாக உன்னையே நீ காத்துக்கொள்‌, அப்போது ஒரு நாள்‌ 
தேவனால்‌ நீ அங்கீகரிக்கப்படுவாய்‌'” என்கிறார்‌. எப்போதும்‌ உங்களையே 
நீங்கள்‌, “தேவனுடைய வார்த்தையை அதிகமாக கற்றுக்கொள்‌ 
வாஞ்சிக்கிறேனா?” என்று கேட்டுக்‌ கொள்ளுங்கள்‌. 


இந்த இரண்டாம்‌ அதிகாரத்தின்‌ இறுதியில்‌, பவுல்‌ இளைய 
போதகராகிய தீமோத்தேயுவிடம்‌, மக்கள்‌ தங்கள்‌ பிரச்சனைகளைத்‌ தீர்த்துக்‌ 
கொள்ள உதவி செய்வது எப்படி என்று அறிவுரை கூறுகிறார்‌. இன்று 
இதை நாம்‌ போதகர்களின்‌ ஆலோசனை என்று அழைக்கிறோம்‌. பவுல்‌ 
மற்றும்‌ தீமோத்தேயுவின்‌ நாட்களில்‌ இதை மேய்த்தல்மூலம்‌ என்று 
அழைத்திருப்பார்கள்‌. அவருடைய கடைசி வார்த்தைமூலம்‌ அப்படிப்பட்ட 
பரிதாபமான சூழ்நிலையில்‌ கூட தீமோத்தேயுவை ஒரு நல்ல 
போதகராகயிருக்கக்கூடிய திறமையில்‌ வழிநடத்தியதைப்‌ பார்த்து நான்‌ 
ஆச்சரியப்படுகிறேன்‌. 

பவுல்‌, தீமோத்தேயுவிடம்‌, மக்களின்‌ பிரச்சனை, அவர்கள்‌, 
தேவனுடைய விசேஷித்த திட்டத்திற்கு எதிராகச்‌ செல்வது தான்‌ என்று 
கூறுகிறார்‌. அவர்கள்‌ “பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால்‌ 
பிடிபட்டருக்கிறவர்கள்‌”” (26). இதற்குப்‌ பல காரணங்கள்‌ உண்டு. அவர்கள்‌ 
தங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டுப்‌ பார்ப்பார்கள்‌; மற்ற மக்களைப்‌ போல்‌ 
பாவனை செய்வார்கள்‌; அல்லது மற்ற மக்களால்‌ கட்டுப்படுத்தபடுவதற்குத்‌ 
தங்களை அனுமதிப்பார்கள்‌. 

நம்மை நாமே இழக்கக்கூடிய பல வழிகள்‌ உண்டு. தேவன்‌ 
தங்களுக்கு வைத்துள்ள திட்டத்தை எதிர்ப்பவர்கள்‌ மிகுந்த கஷ்டத்திற்‌ 
குள்ளாகி தங்களுடைய வாழ்வில்‌ மிகவும்‌ துக்கமடைவார்கள்‌. 

பவுல்‌, “தீமோத்தேயு, நீ தாழ்மையோடும்‌, சாந்தத்தோடும்‌ 
பொறுமையோடும்‌ இந்த ஜனங்களுக்கு செவிசாய்த்தால்‌, தேவன்‌ உன்‌ 
மூலமாகச்‌ பேச, ஆவியின்‌ இந்த மூன்று கனியும்‌ உதவி செய்யும்‌. அப்போது 
உன்னால்‌ மக்களுக்கு அறிவுறுத்த முடியும்‌, அவர்களை விடுதலையாக்கக்‌ 
கூடிய வழியை நீ அவர்களுக்கு முன்‌ வைக்க முடியும்‌” (யோவான்‌ 8:32) 
என்று கூறுகிறார்‌. நீ நிச்சயமாக இந்த மக்களோடு போராட கூடாது, 
ஏனென்றால்‌ அது தேவனுக்கு வழியை அடைத்து, அவர்களை சாத்தானின்‌ 
கட்டுக்குள்‌ விட்டு விடும்‌ என்கிறார்‌. ஆவிக்குரிய மேய்ப்பருக்குரிய 
ஆலோசனையைப்‌ பற்றி எழுதப்பட்ட வார்த்தைகளிலே இது மிகவும்‌ 
சிறந்தது என்று நான்‌ நினைக்கிறேன்‌. 


74 


அத்தியாயம்‌ பதினேழு 


நீங்கள்‌ அறிந்து கொண்டுள்ளதை வைத்து நீங்கள்‌ 
என்ன செய்யப்‌ போகிறீர்கள்‌? 


இந்த நிருபத்தின்‌ முக்கியமான பகுதி 3:10-4:5ல்‌ 
காணப்படுகிறது. இந்த நிருபம்‌ எழுதப்பட்டு சிறையிலிருந்து வெளியே 
அனுப்பப்பட்ட சில நாட்களுக்குள்ளோ, சில மணி நேரங்களுக்குள்ளோ 
தான்‌ மரணத்திற்கு கொண்டுசெல்லப்படப்‌ போவதைப்‌ பவுல்‌ அறிந்திருந்தார்‌. 
அவர்‌ இந்தக்‌ கடைசி வார்த்தையை தீமோத்தேயுவுக்கு சொல்லும்‌ போதே, 
நாம்‌ பவுலுடைய வார்த்தைகளின்‌ முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ள 
வேண்டும்‌. இந்த வார்த்தைகள்‌ அவருடைய விசுவாசம்‌, அவருடைய பாடுகள்‌, 
அவர்‌ தீமோத்தேயுவின்‌ மேல்‌ கொண்ட அன்பு, மற்றும்‌ சுவிசேஷத்திலுள்ள 
சத்தியத்தின்‌ முக்கியத்துவம்‌ ஆகியவற்றைப்‌ பற்றிய வார்த்தைகளாகும்‌ 
இந்தப்‌ பகுதியில்‌ பல இடங்களில்‌ பவுல்‌ தீமோத்தேயுவிடம்‌, “நீ அறிவாய்‌... 
நீ அறிவாய்‌...” என்று கூறுகிறார்‌. பவுல்‌ அவருக்கு தெரியும்‌ என்று கூறிய 
அந்த காரியங்களெல்லாம்‌ தீமோத்தேயுவுக்கு எப்படித்‌ தெரியும்‌? 

பவுலுடைய வாழ்க்கையில்‌ இந்தக்‌ காரியங்களையெல்லாம்‌ 
கவனித்து வந்ததால்‌, தீமோத்தேயுவுக்கு இவையெல்லாம்‌ தெரிந்தது என்பது 
தான்‌ இந்த கேள்விக்கான பதிலாகும்‌. நீ அறிந்து கொண்டுள்ள இந்தக்‌ 
காரியங்களையெல்லாம்‌ வைத்து என்ன செய்யப்‌ போகிறாய்‌ என்று பவுல்‌ 
தீமோத்தேயுவுக்கு சவாலிடுகிறார்‌. 


பவுல்‌, இந்தக்‌ கடைசி பொறுப்பை தீமோத்தேயுவுக்குக்‌ 
கொடுக்கிறார்‌: “நான்‌ தேவனுக்கு முன்பாகவும்‌ உயிரோடிருக்கிறவர்களையும்‌ 
மரித்தவர்களையும்‌ நியாயந்தீர்க்கப்‌ போகிற கர்த்தராகிய இயேசு 
கிறிஸ்துவுக்கு முன்பாகவும்‌, அவருடைய பிரசன்னமாகுதலையும்‌ அவருடைய 
ராஜ்யத்தையும்‌ சாட்சியாக வைத்துக்‌ கட்டளையிடுகிறதாவது: சமயம்‌ 
வாய்த்தாலும்‌ வாய்க்காவிட்டாலும்‌ ஜாக்கிரதையாய்த்‌ திருவசனத்தைப்‌ 
பிரசங்கம்பண்ணு; எல்லா நீடிய சாந்தத்தோடும்‌ உபதேசத்தோடும்‌ 


75 


கண்டனம்பண்ணி, கடிந்து கொண்டு புத்தி, சொல்லு. ஏனென்றால்‌ அவர்கள்‌ 
ஆரோக்கியமான உபதேசத்தைப்‌ பொறுக்க மனதில்லாமல்‌, செவித்‌ 
தினவுள்ளவர்களாகி, தங்கள்‌ சுய இச்சைகளுக்கேற்ற 
போதகர்களைத்‌ தங்களுக்குத்‌ திரளாகச்‌ சேர்த்துக்‌ கொண்டு, 
சத்தியத்துக்குச்‌ செவியை விலக்கி, கட்டுக்‌ கதைகளுக்குச்‌ சாய்ந்து 
போகுங்‌ காலம்‌ வரும்‌. நீயோ எல்லாவற்றிலும்‌ மனத்தெளிவுள்ளவானாயிரு, 
தீங்கநுபவி, சுவிசேஷகனுடைய வேலையைச்‌ செய்‌, உன்‌ ஊழியத்தை 
நிறைவேற்று” (1[தீமோ 4: 1-5). 

கர்த்தருடைய பணியில்‌ உண்மையோடும்‌ ஜாக்கிரதையோடும்‌ 
இருக்க, இந்த வார்த்தைகள்‌ நமக்கெல்லாம்‌ ஒரு சவாலாக இருக்கிறது. 
மேலும்‌ நாம்‌ அறிந்து கொண்டுள்ளதைப்‌ பற்றி நாம்‌ என்ன செய்யப்‌ 
போகிறோம்‌ என்பதைத்‌ தீர்மானிக்கவும்‌ இந்த வார்த்தைகள்‌ நமக்கு சவாலாக 
அமையும்‌. பவுலுக்கும்‌ தீமோத்தேயுவுக்கும்‌ உள்ள உறவு, பவுலின்‌ இந்தக்‌ 
கடைசி உயில்‌ மற்றும்‌ ஏற்பாட்டில்‌ முக்கியமான ஒன்றாகும்‌. நீங்கள்‌ 
விசுவாசத்திலோ அல்லது ஊழியத்திலோ ஆரம்பநிலையிலிருந்தால்‌ 
உங்களுக்கு கட்டாயமாக ஒரு பவுல்‌ தேவை. நீங்கள்‌ ஒரு முதிர்ந்த, 
நேர்த்தியான விசுவாசியாகவோ, அல்லது போதகராகவோயிருந்தால்‌, 
தீமோத்தேயுவைப்‌ போன்ற ஒரு இளைய போதகருக்கோ அல்லது 
ஆரம்பநிலையிலுள்ள விசுவாசிக்கோ வழிநடத்துதலாக இல்லாவிட்டால்‌ 
நீங்கள்‌ ஒரு கடமைத்‌ தவறிய குற்றவாளியாவீர்கள்‌. 


ஒரு வயதான போர்ச்சேவகனின்‌ கடைசி வார்த்தைகள்‌ 


சவாலுக்குரிய இந்த பயபக்திக்குரிய கம்பீரமான வார்த்தைகளைத்‌ 
தொடர்ந்து வந்த வார்த்தைகள்‌ தீமோத்தேயுவின்‌ இருதயத்தை 
உடைத்திருக்கும்‌. இதோ இவை தான்‌ அந்த மகா பெரிய மிஷனரியின்‌, 
போதகரின்‌, மேய்ப்பரின்‌, வேத பண்டிதரின்‌, சபை வரலாற்றில்‌ புதிய 
ஏற்பாட்டை ஆக்கியோனாகிய பவுலுடைய வார்த்தைகள்‌: “நான்‌ 
இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டுப்‌ போகிறேன்‌; நான்‌ தேகத்தை 
விட்டுப்‌ பிரியும்‌ காலம்‌ வந்தது. நல்ல போராட்டத்தைப்‌ போராடினேன்‌, 
ஒட்டத்தை முடித்தேன்‌, விசுவாசத்தைக்‌ காத்துக்‌ கொண்டேன்‌. இது முதல்‌ 
நீதியின்‌ கிரீடம்‌ எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள 
நியாயாதிபதியாகிய கர்த்தர்‌ அந்நாளிலே அதை எனக்குத்‌ தந்தருளுவர்‌; 
எனக்கு மாத்திரமல்ல, அவர்‌ பிரசன்னமாகுதலை விரும்பும்‌ யாவருக்கும்‌ 
அதைத்‌ தந்தருளுவார்‌” (11 தீமோத்தேயு 4:6-8). 


76 


வேத பாடசாலை 


கலாத்தியரிலிருந்து 
பிலமோன்‌ வரை 


ஆவிக்குரிய 
வாழ்க்கைக்கு 
திறவுகோல்கள்‌ 


14 


